ACN 52722 


ஓம்‌ பரப்பிரம்மனேரம ! 


தரவல்லதான அநுபவ வினோத ஞான கலா விலாஸங்கள்‌ 
ரிறைந்திலங்கும்‌ அமிர்தச்‌ சுவையுள்ள . மாதப்‌ பத்திரிகை... 
STS 
பத்திராசிரியர்‌:- திரிசிரபுரம்‌ - எஸ்‌. ஜி. இராமாநுஜலு நாயுடு. 
“ எண்ணிய எண்ணியாங்‌ கேய்துப ; எண்ணியார்‌ 
copy வா] திண்ணிய ராகப்‌ பெறின்‌, ?? (திருக்குறள்‌.) [REGISTERED. 


கமலம்‌ஃ4, சென்னை: சுக்கில ஆவணிமி” 1௨ டன 
Vol. 4. 1929-ம்‌ ஆகஸ்டமீ” 16௨ No. 41. 


மாந்த மாநந்தமா௩ந்தம்‌ 


குறியன்று குணமன்று குறைவன்று நிறை வன்று 
கூறுமகமன்று புறமன்று வா னன்று 
அறியுமுருவமன்ற அறிவேன்பதுவு மன்று படு. 

. ஆரணமறைக்கு மதீதமான தோன்று - (ரந்த) 
ஆணன்று பேண்ணன்று அலியன்று அது வன்று 
அந்தகாரவிரு என்று ஒளி யன்று ்‌ 

்‌ தாணும்போருளன்று காட்சியானது மன்று 
கருத்தளவாயாயுங்‌ க நணையான தொன்று (ஆநந்த) 
சிற்றின்பமேல்லாம்‌ சிதறிமன மாழ்க 

' - தேவனைச்சிந்திக்க தெவிட்டாவின்பஞ்‌ சூழ்க 

, முற்றின்பவேள்ளநல்‌ வாரியிலே மூழ்க ்‌ 

மோட்சமெனும்பே ரின்பத்திலே வாழ்க (இந்த) 


பத்து பத்திரிகைகளுக்கு நடுவில்‌ ஒரு “அமீர்த தணபோ தினி? யிஞுக்ப்‌ 
தானது, பத்து ஈகஷத்திங்களுக்கு இடையே ஒரு சந்திரன்‌ பிரகாசிப்பது 
போலாம்‌, (அமிர்த குணபோதினி'யின்‌ ஒவ்வொரு பச்சமும்‌ அமிர்கமே 
அதுபவமே, 

5 90 ்‌ i ES 


அறிக்‌ அமிர்த குணபோதினி [சுக்லனா 


.. “உண்மையான சமயமேன்பது எது??? சர்வ வியாபக அன்பையே 
யதார்த்த சமயமென்பர்‌, பிறரை நீ எப்படிப்‌ பகைக்கலாம்‌? அவர்களைப்‌ பகை 
யோடே எப்படி. நடப்பிக்கலாம்‌? சமயமென்இ ஐ பெயரினால்‌ அவர்களிலிருர்‌ 
அம்‌ ந எப்படிப்‌ பிரியலாம்‌? சமயத்தின்‌ முக்கிய உண்மை யென்னவென்றால்‌, 
கடவுளைத்‌ தந்தையாகவும்‌, மனிதனை உன்‌ ஸிகோதரனுகவும்‌ நேசிப்பதல்‌ 
லவா? உண்மையாகவே சமயத்தின்‌ நோக்கம்‌ ஐக்யெமாச்கி ஒன்றாகச்‌ சேர்ப்ப 
தற்கேயாம்‌; பிரிப்பதற்கல்ல, மணி ச ஜாதிக்‌ கூட்டத்தை யெல்லாம்‌ ஒன்றாய்க்‌ 
கூட்டி வைப்பதற்கே யன்றி, கணக்கற்ற பிரிவுகளாய்ப்‌ பேதப்படுக்துவதற் 
கல்ல, பிரிவு-பேதம்‌ இல்லாமற்‌ செய்வதற்கேயன்றி பகையாளி யாக்குவசற்‌ 
கல்ல, ஸர்வ வியாபக அன்புடன்‌ கூடிய மரமான சமயத்தின்‌ ரோக்கம்‌ 
இதுதான்‌, அன்பு, ஐக்கியம்‌, சமாதானம்‌ என்பதே மதத்தின்‌ குறிகள்‌. 
வ 


' “ஸிகோதாத்வ அன்பின்‌ மாதுர்யம்‌?? பகவத்‌ பக்‌ தியிலீடுபட்டவ னொருவ்‌ 
னுக்கு எதிர்படும்‌ யாவும்‌ ஸகோதரத்வ சாயலாய்‌ விளங்கும்‌, எல்லா மனிதர்‌ 
களையும்‌ கடவுளுக்குச்‌ சம்மர்தப்பட்டவர்களாய்ப்‌ பார்க்றொன்‌.  எவ்வுருவிணி 
அசட்டை பண்ணுடிறதில்லை. அவனுடைய ஆத்மாவில்‌ அன்பு பூரணமாக 
நிறைந்திருக்கன்றது. அவன்‌ எல்லா மனிதமையும்‌ கூப்பிடுகிறான்‌; யாவரை 
யும்‌ கட்டித்‌ தழுவுறொன்‌, கட்சி, அவேசம்‌ முதலியவற்றிலே அவன்‌ மனது . 
பந்தப்பட்டிராமல்‌ அவைகளுக்கு மேற்பட்டிருக்கன்றான்‌, உலகம்‌ அவனு 
டைய வீடா யிருக்கிறது, மானுட குலமோ அவனுடைய குடும்பமா யிருக்‌ 
கின்றது. கடவுளோ அவனுடைய தந்தையா மிருக்கிறர்‌! ஸகோதரத்வ 
அன்பு எவ்வளவு மஅரமாயிருக்கன்றது ! எவ்வளவு மேன்மைப்படுத்‌. தனெற 

தா யிருக்கின்றது! அதன்‌ செல்வாக்குகளை எவ்வளவு உயர்த்துன்றது ! 
பேத இர்தனைகளை யெல்லாம்‌ சன்னாபின்னமாக வெட்டி யெறிந்து, மணிதனு 
டைய சுபாவ உயர்குணங்களைப்‌ பிரகாஸப்படுத்தி, அவனுடைய பரம பிதா 
வுக்கும்‌ ஸகோதரர்களுக்கும்‌ எந்தபடி ஈடர்‌ தகொள்ளவேண்டுமோ அர்தச்‌ கட 
மைகளைப்‌ பட்சத்தோடும்‌ செலுத்த ஸகோதரத்வ அன்பானது அவனுக்குக்‌ சற்‌ 
பிக்சன்றத, அந்தப்‌ பரிசுத்தமான கருத்துக்குமுன்‌ எப்படிப்பட்ட தாழ்வும்‌, 
இழிய மனமும்‌, சிற்றின்பமும்‌ காலைப்பொழுதில்‌ சூரியன்‌ முன்‌ மூடுபனி 
போல்‌ பறக்கின்றன. உயிர்‌ வாழ்க்கையைக்‌ கசப்பாக்கி மணிதரைப்‌ பிரிக்கச்‌ 
செய்றெ குரோதம்‌, பகை, மனவெழப்பு மற்ற எல்லாக்‌ கெட்ட குணங்களும்‌ 
ஸகோதரத்வ்‌ அன்புக்குமுன்‌ ஒருமிக்கச்‌ காணாமற்‌ பறக்கும்‌, மோட்ச மண்டல 
ம௫ழ்ச்சி ஆச்மாவிற்‌ பெருகும்‌; கடமை இதமான தா யிருக்கும்‌; ஒழுக்கத்தில்‌ 
ஆரர்த முண்டாகும்‌, எவர்களுடைய ஹிருதயங்கள்‌ பகவத்‌ சாயையோடுங்‌ 
கூடிய மதுரமான ஸகோதரத்துவ அன்பினால்‌ நிறைர்‌ திருக்ன்‌ றதோ, அவர்‌ 
களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்சளா யிருக்கிறார்கள்‌, மெய்யாகவே பகவத்‌ பச்‌ 
இயி லீடுபட்டு ஸகோதரத்துவ நிலையில்‌ வாழ்வோமாகல்‌, ஈமக்குப்‌ பூமியின்‌ 
சண்ணேயே மோட்ச மண்டல மிருக்றெதென்று எண்ணவேண்டும்‌. ' 
... உண்மையான யோக்கியர்கள்‌ அதிக கடிதங்கள்‌ எழுதமாட்டார்‌. மயச்‌ 
குறெவர்களும்‌, ஏமாற்ற நினைப்போரும்‌, காறியவாதிகளுமே பல கடிதங்களை 
ஓயாது வரைவர்‌, இவர்களின்‌ பல கடிதங்சட்கு ஒரே பதில்‌ தர்து ஓங்குக, 


*வணி 25] 'ஆநந்த . தரிசனம்‌ 280 

, “அந்தநாள்‌ எந்தநாள்‌ என்று ஏங்ததே நேத்சமே.” ஆ ! எப்பொழுது 
ஸமஸ்த பரிபூரண சமாதானமும்‌ மகிழ்ச்சியுமுடைய அர்ஈரள்‌ வருமோ! எப்‌ 
பொழுது எல்லா மனிதனும்‌ அவனுடைய ஆழ்ந்த ஹிருதயத்திலிருந்‌து “கட 
வுள எனது தந்தை--மனிதன்‌ எனது ஸ்கோதான்‌?? என்று கூப்பிடு 
வானோ! அவ்வண்ணமாக ஆர்வத்துடன்‌ அழைப்போன்‌ ஒரு இறிஸ்தூவனு 
மல்ல, ஒரு ஹிந்துவுமல்ல, ஒரு இஸ்லாமியனுமல்ல, அவனே ஈம்முடைய 
ஸகோதானாயிருப்பான்‌, அவன்‌ ஆப்பிரிக்கா தேசத்தானா யிருக்கட்டும்‌, ௮ல்‌ 
ல ஆசியா சேசத்தானா யிருக்கட்டும்‌, அல்லஅ ஐரோப்பா: தேசத்தானாயிறாக்‌ 
கட்டும்‌, அல்லது அமெரிக்கா சேசத்தானா : யிருக்கட்டும்‌, அவன்‌ கடவுளாகிய 
ஈமது ஒரே தந்தைக்குப்‌ பிறர்தவனல்லவா? கடவுள்‌ செல்வமுடையவனுக்கும்‌ 
எளியவனுக்கும்‌ அறிஞனுக்கும்‌ அறிவில்லாதவனுக்கும்‌ தந்தையல்லவா? 
வெள்ளைக்காரரும்‌ கருப்பு மனித ஜாதிகளும்‌ அவருடைய கைவேலைகளல்‌ 
லவா? அவர்‌ என்னுடைய தந்தையல்லவா? உம்முடைய தந்தையல்லவா? 
மற்ற எல்லா மனிதருக்கும்‌ தர்தையல்லவா? ஆகையால்‌, பூமியின்கண்‌ ஓவ்‌ 
வொரு மதத்தையும்‌ கடவுளைக்‌ காணும்‌ வழியிலே ஒவ்வொரு பாதைபோலச்‌ 
கருதி அவரவர்களின்‌ முன்னோர்‌ காட்டிய வழியில்‌ அவரவர்கள்‌ சென்று உய்‌ 
யக்கடவாராக, மத சச்சரவுகள்‌ வேண்டாம்‌, மணித ஜாதியில்‌ மதபேதிக 
ளுக்கு மத்தியில்‌ உண்டாயிருக்கற ஒவ்வாமையையும்‌, சண்டையையும்‌, வாக்கு 
வாதத்தையும்‌ ஒழிக்கக்‌ கடவோமாக. கடவுளினத பரிசுத்த மகத்துவ குடும்‌ 
பத்தை வேறுபடுத்தி விரோதமாக்கும்‌ மத தாஷணைகளை  அகற்றுவோமாக, 
எல்லோரையும்‌ வாரீர்‌ என்று அன்புள்ள இதயத்தோடும்‌ அழைப்போமாக. ஓ! 
ஸகோதரத்வ அன்பே ! நீ மோட்ச மண்டல இன்பமயமா யிருக்கிறாய்‌! உன்னு 
டைய அன்பும்‌ சமாதானமுமுடைய விருதுக்கொடியை விரிக்கக்கடவாய்‌ | 
எல்லா தேசங்களையும்‌, எல்லா தேசத்து ஜனங்களையும்‌ ஸகோதர பட்சமாயெ 
தில்ய பரிசுத்தக்‌ கட்டுகளால்‌ அல்லது தளைகளால்‌ பந்தத்தவப்படுத்தக்கட 
வாய்‌. ஸகோதரத்துவ மாதுர்யமே ! உன்னுடைய ராஜ்ஜியத்தை நாளுக்கு 
நாள்‌ உலக முழுதும்‌ பரவச்‌ செய்வாயாக, எல்லா தேசத்து ஜனங்களுடனும்‌ 
பரிசுத்த ஸகோதரத்வ ஸமரஸஞான பாடகர்களின்‌ கூட்டத்திற்‌ சேர்ந்து ஸர்‌ 
தோஷத்தோடும்‌ மதுரமான ஞான$ர்த்தனம்‌ பாடுவோமாக, கடவுளுடைய 
குழந்தைகளே ! பிரியமான ஸகோதரர்களே ! நமது பொதுவான பரம பிதா 
வினுடைய துவசத்தின்‌ ஒழ்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ கூடி நின்று அவருடைய இரு 
காமத்தை ம௫மைப்படுக்துவோமாக, 

்‌ ர 

“ஒன்று அ|தற்கொப்பில்லை என்பதுவே திடம்‌? “ஒன்றைப்‌!” பல 
வாக எண்ணுவதே அஞ்ஞானம்‌. என்றும்‌ “ஒன்றை?! நாடித்‌ தொழுவதே 
விவேகம்‌.  அண்டகோடிகளை அட்தரத்தில்‌ வைத்தும்‌, அவை தமது க 'இிகளிற்‌ 
பிறழாமற்‌ செல்ல வுய்த்தும்‌, இவ்வண்ணம்‌ எவற்றையும்‌ அந்த “ஒன்றே” ஈடா 
த்துவது அதன்‌ மஹா மாய ஈடனமாம்‌. ஆதிபாஞ்சோதியா எங்கும்‌ திகழ்வ 
சாய்‌, அறிஞரின்‌ இதய கமலத்தில்‌ வாசமா? மடழ்வதாய்‌, ஒருவரும்‌ அறியாத 


சாதாரணமாய்‌ யோக்யெமாக உள்ளவர்களும்‌ லெ சமயங்களில்‌ தங்களை 
அறியாமலே திடீரென்று ஏற்படும்‌ காண்டுதலுக்கு உட்பட்டுச்‌ செய்யத்தகாத 
காரியங்களைச்‌ செய்துவிட்டுப்‌ பிறகு ௮கப்பட்டுக்கொண்டு விழிக்றொர்கள்‌, 


286. - அமிர்த குணபோதினி [சுக்கலனணா 
ஒரு தனிச்‌ த்து அது. உலகமதில்‌ பலபல பேகா பேசமாய்‌ ஈடித்துக்‌ காட்‌ 
டுவஅம்‌ அதுவே. ' தம்மைக்‌ கருதும்‌ அடியார்க்குக்‌ கருணை யளீப்பதவும்‌ 
அதுவே. : கவிஞர்‌ அறிஞாது கவி தூதிகளுக்கு ஒத்து நிற்ப அவம்‌ அதுலே, 
நிபுணர்‌ மனமதில்‌ நிறைந்த ஆகந்த வெள்ளமும்‌ அதுவே, வேகதார்சம்‌ காட்டு 
கின்ற மெய்ஞ்ஞான விளக்கின்‌ ஒளியும்‌ அதுவே. மேலோர்‌ விளக்யெ மெய்ப்‌ 
பொருளான வழியும்‌ அதுவே. நீதியாய்‌ எங்கும்‌ நிறைந்ததோர்‌ காய வெளி 
யும்‌ அதுவே. நினைக்க நினைக்க அந்த மழை அளிக்கும்‌ ஈல்ல தேன்‌ அளியும்‌ 
அதுவே. 


-பலநதியோருகடல்‌ பாய்வதுபோ னித்தியம்‌ 
பலசமயமுமீற்றிற்‌ சேர்வதொன்னிற்‌ சத்தியம்‌ 
கலைபலவுமோன்றை யோதுவ பத்தியம்‌ 
கடவுளர்டலரேன்று சோல்வது - பைத்தியம்‌ 


“பரந்தாமனை பஜனை சேய்‌? ஸர்வேசுவானாயெ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி 
யின்‌ திவ்ய சரணாரவிர்தங்களீல்‌ மனதை நாட்டி பஜிப்பவர்‌ பரமா௩ந்தத்தைத்‌ 
தாம்‌ பிரம்ம ஞானத்தை யடைவர்‌. குசேலரின்‌ அன்புக்காக மனமுவந்து 
அஷ்டைசுவரியங்களையும்‌ அளித்த கருணாநிதியின்‌ மகிமையை மனிதர்களாகிய 
நாம்‌ உரைக்கத்‌ தகுமோ? தோசாரியரான 'ஸ்ரீ ருஷ்ணன்‌ இருவவதாரம்‌ 

செய்திராவிட்டால்‌ உலகத்தில்‌ . தர்மமார்க்கம்‌ நிலைத்கரொது, அஷ்டர்கள்‌ 
ஹதமாயிரார்‌. . எல்லோரும்‌ விவேக சூன்யர்களாய்‌ அஞ்ஞானமென்னும்‌ அந்த 
“காரத்தில்‌ அழுந்திக்‌ பெப்பர்‌, தோபதேசம்‌ செய்த கண்ணனுடைய அவ 
தாரம்‌ ஸர்வ ஜனங்களாலும்‌ ஸமஸ்த தேவதைகளாலும்‌ கொண்டாடத்தக்க து. 
இரச ஆவணிமாதம்‌ ஸ்ரீ கருஷ்ணபகவானின்‌ அவதார மாதம்‌, விராட்‌ ஸ்வரூப 
ராகிய பகவான்‌ ஈமக்குக்‌ கிருபை செய்யும்படி அவருடைய பாதகமலத்தை: 
'ஹிருதயத்தி .விருத்தக்‌ கடவோம்‌, 
. 2 i கர்‌ 


“பகவத்‌ தரிசனுனுபவம்‌:? ஜகத்திலுள்ள ஸகல பொருள்களின்‌ உபயோ 

- கத்தையும்‌ மகிமையையும்‌ அறிந்து ஆகந்தப்படுவதற்கு புருஷாயுஸ்‌ போதாது. 
ஒரு தென்னை மரத்தின்‌ உபயோகமும்‌, அது பிள்ளையா யிறார்தபோ.த உண்ட 
உப்பு ஜலத்தை மரமானபின்‌ இளநீராக்கிச்‌ தரும்‌ விதமும்‌ யோசித்‌ அப்‌ பார்த்‌ 
தால்‌ எத்தனை ஆச்சரியமுண்டாகிறது? இப்படியே விரு ராசிகளையும்‌ பல 
பகுதிகளையும்‌ ஸ-9ர்ய சர்திரர்களையும்‌ : ஒரு மணிதன்‌ ஆராய்ந்து பார்த்து ஸர்‌ 

்‌ தோஷிக்ச நினைத்தால்‌ எத்தனை யுகங்கள்‌ செல்லும்‌? அற்ப ஆடுளையுடைய மணி 
தன்‌ தனக்கென்று பகவானால்‌ படைக்கப்பட்ட ஸகல வஸ்துக்களின்‌ உப 
யோகத்தையும்‌ அறிந்து அனுபவித்து ஆரந்தமடைவதைவிட அவைகளை 
சிருஷ்டித்த பகவானை யறிவது பரம சிலாக்கியமான காரியம்‌, எந்த ஒன்றை 

' அறிந்தால்‌ ஸகலத்தையும்‌ அறிர்ததபோலாகுமோ அர்த ஒன்றாயெ ஆத்‌ 
மாவை யறிவ.து சிறந்த காரியம்‌. அதலின்‌ ஒவவொருவரும்‌ ஆத்ம ஞானத்தை 
டைய முயல்வது அத்யாவயெம்‌, அதை அறிய முயலா தவரை மனுஷ்ய 

1 pra வியர்த்தமேயாம்‌, ன்‌ i 5 25 


இவணிம்‌" | ஆநந்த தரிசனம்‌ கல்பனா 9597 


“உற்ற ஸஜ்சீவினியை யுண்ணதொமியும்‌ மதியற்றவர்போல்‌.?? கையி. 
கிடைத்த உயிர்தரும்‌ மருந்தாகிய ஸஞ்‌€வியைப்‌ புசக்காமல்‌ விட்டுவிடும்‌ புத்தி 
யில்லாதவர்கள்போல, நமக்குத்‌ தாயாகவும்‌ தர்தையாகவும்‌, உயிருக்குயிராக 
வும்‌, உறவினராகவும்‌, வாழ்வாகவும்‌, துணையாகவும்‌ நம்மிடத்தில்‌ வீற்றிறாக்கும்‌ 
கடவளைத்‌ அதிசெய்து, - ஈமக்குள்ள குறைகளை யெல்லாம்‌. அவருக்கு அறி 
வித்து, ஈமக்குவேண்டிய, பல வரங்களையும்‌ பூரணமாகக்‌ கொடாவிடில்‌ விட 
மாட்டேனென்று பலமுறை அவருடைய பாதத்தில்‌ விழுர்‌து ஒவ்வொரு நிமி. 
ஷழமும்‌ அவரை வாழ்த்தாவிடில்‌_— நெஞ்சமே! நீயே சொல்‌; இணி ஈமக்கு 
உதவி செய்பவர்கள்‌ வேறே யார்‌! இக்கருத்தைப்‌ பின்வரும்‌ பாட்விற்‌ காண்க, 

““உற்றசஞ்‌ சீவினியை யுண்ணா தோழியுமதி . . 

யற்றவர்‌ போன்‌ மாதாவா யப்பனா யாருயிராய்ச்‌ 

சுற்றமாய்‌ வாழ்வாய்த்‌ துணையாய்கம்‌ பாலுறையுங்‌ . 

கோற்றவனைப்‌ போற்றிக்‌ குறையிரந்து பல்வரமு 

முற்றல்‌ காயாயின்‌ விடேனேன்று முறைகால்‌ பூண்டேல்‌ 

வற்றமு மேத்தோ மினிவேறாருதவி சோன்மனமே.?” 


அனுதாபக்‌ கடிதங்கள்‌ :-- க்ப்‌ 
“அமிர்ததணபோதினி?? வகையில்‌ நமக்குப்‌ பெரும்‌ துணையாய்‌ நின்ற 
ஸ்ரீமான்‌ 1.15, பாவியம்‌ நாயுடு கடவுளின்‌ திருவடி நீழலை யடைர்ததின்‌ 
பொருட்டு அவரது பிறிவுக்காக வருந்தியும்‌, அவர்‌ வரைந்த விஷயங்களைப்‌ 
பாராட்டியும்‌ ஈமது சந்தாதாரர்களான அன்பர்கள்‌ பல்லோரிடமிருந்து அனு 
. தாபக்‌ கடிசங்கள்‌ அநேகம்‌ நமக்குக்‌ டைத்திறாக்கன்றன, : அவர்களனைவருச்‌ 
கும்‌ இப்பத்திரினகயின்‌ மூலம்‌ ஈமது கண்ணீரைச்‌ தெரிவித்‌ துக்கொள்கின்‌ 
ரோம்‌. பத்திராசிரியர்‌. 


இண. ௮-௮ அறு 
பிறகு சிந்தித்து ஆவதேன்ன ?₹ 
ல்‌ ட 
ஒருவரது விருப்பத்தை அவரது பிராணனுள்ளபோது 
நிறைவேற்றி வைக்காமல்‌, அவர்‌ உலகு துறந்துவிட்டபின்‌, 
| தாங்கள்‌ அவரைத்‌: திருப்திபடூத்தத்‌ தவறிப்போனதைக்‌ 


குறித்து வாணாள்‌ முற்றும்‌ வருந்தி யாவதென்ன ? அவர்‌ அப்‌ 
படி. மறைவாரேன்று எண்ணாது பிறகு செய்யலாமேன்று 
நினைத்த எண்ணத்தில்‌ பிழை இல்லையேனும்‌, ஒருவர்‌ .கேட்‌ 
இ டதை அத்தருணமே சேய்துகோடூத்து விடுவதிலுள்ள திருப்தி [9] 
ரரி “பிறகு” என்பதில்‌ ஏற்படாது. கேட்ட அளவு செய்யச்‌ 
சக்தி யில்லாவிடினும்‌, அதில்‌ ஒரு பாதிக்கேணும்‌ கையி . 
லுள்ள காசுக்குத்‌ தக்கபடி ஒரு சிறிதாவது செய்து திருப்தி 
கூட்டுக, இது பின்னுக்கு எவ்வளவோ மனோசாந்தி தரும்‌. 


டை டவ வழு 


7] ங்‌. (3 ௬. [] . . 3 ஸி 
£ அறிந்தவன்‌ துணியலாம்‌, சட்ட [சுக்கிலணு 
SOE க னவை வய 
த்‌ 


சொத்‌ துக்களின்‌ இனம்‌ 
சாத அககளனின்‌ சுவா தனம்‌ ஆதியில்‌ 


எவவாறு உண்டான ஆது? 


_————— 


தியில்‌ இக்தப்‌ பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும்போதே 
ஸாவ தயாபரரான கடவுள்‌ ஸகல ஜீவன்களும்‌ ௪௬௧ 
மாய வாழ்வதற்கு ' அறுகூலமாய்‌ முதலில்‌ மிகவும்‌ 
விஸ்தீரணமான ஆகாயம்‌, வாயு, நீர்‌, நெருப்பு, நிலமா 
இய இப்பஞ்ச பூதங்களையும்‌ உண்டாக்கிப்‌ பின்பு அவற்றில்‌ மனிதர்‌, 
பசு, பட்டு, மிருகம்‌, ஊர்வன, நீர்வாழ்வன முதலாயெ பல ஜீவன்‌ 
களையும்‌ படைத்தார்‌. அவ்வளவே யொழிய இந்தப்‌ போருள்‌ இன்‌ 
னாருடையதேன்று உரிமை யேற்படுத்தி ஒன்றையும்‌ படைக்கவில்லை. 
அவற்றுள்‌ மனிதர்‌ விசேஷ புத்தியும்‌ விவேகமு முடையவர்களாத 
லால்‌, அவர்கள்‌ மற்ற ஜீவன்களை யெல்லாம்‌ தமது சுகத்துக்கு உப 
யோகமாக வைத்துக்கொள்ளும்படி. யாயிற்று; இவ்வளவுதான்‌ ஆதி 
யில்‌ ஏற்பட்டது. யார்‌ எவ்வளவு அரம்‌ தத்‌துவவிசாரம்‌ பண்ணிப்‌ 
பார்த்தாலும்‌ இதற்குமேல்‌ வேறொன்றும்‌ சொல்வதற்கில்லை; ஆத 
லால்‌ இப்பூமியும்‌ அதிலுள்ள பலவிதமான பொருள்களும்‌ ஸகல 
மனிதர்களுக்கும்‌ பொதுவான. சொத்து. முதலில்‌ இப்பூமியில்‌ 
குடிகள்‌ விசேஷமா: யில்லாமலிருந்க போது எல்லாம்‌ பொதுவாகத்‌ 
தானிருந்தன; அந்தப்‌ பொதுவான சொத்திலிரும்‌ அ தமக்கு வேண்‌ 
டியமட்டும்‌ கைப்பற்றி அவரவர்‌ அனுபவிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


அக்காலச்‌ இலிருக்த மனிதருடைய நிலைமைக்கு இவ்வளவே 
போதுமானதா யிருந்தது. இப்போதும்‌ மனிதர்கள்‌ பூர்வகாலத்‌து 
நிலைமையிலேயே இருப்பார்களானால்‌ அப்படியே தான்‌ எல்லாப்‌. 
"பொருள்களையும்‌ பொதுவாக வைத்துக்கொண்டு அனுபவித்து வரு 
வார்கள்‌. ஐரோப்பியர்‌ முதலில்‌ அமெரிக்கா தேசத்தைக்‌ கண்டு 


ட பணம்‌ இல்லை என்று தன்‌ மனைவிக்கோ தன்‌ = மக்களுக்கோ கடிதம்‌ 


எழுதிவிடலாம்‌. அவர்களும்‌ அதை ஈம்பிவிவெர்‌, '“பர்‌துக்களுக்கு அவ்விதம்‌ 
வரைர்திடினோ ஈம்பார்‌, பழிப்பார்‌, எழுதுவதினும்‌ .எமுதாமையே மேல்‌, 


ஐவணிம்‌]  சோத்துக்களின்‌ சுவாதீன வரலாறு 239 


பிடித்தபோது அத்தேசத்நில்‌ அநேகர்‌ பூர்வகாலத்து மாதிரியாய்‌ 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ சமுகாயமாகவே அதாவது யாவருக்கும்‌ 
பொதுவான சொத்தாகவே வைக்‌்அக்கொண்டு ஜீவித்து வந்தார்க 
ளென்அ பிரத்நியகூமாகக்‌ காணப்பட்டது. மற்ற தேசங்களிலும்‌ 
ஆதியில்‌ எல்லாம்‌ அதேவிதமாகப்‌ பொதுவா யிருந்கதாகவே சரித்‌ 
- இரங்களா லும்‌ குறிப்புகளாலும்‌ தெரிய வருகின்றது. - அவனவன்‌ 
கைப்பற்றி அனுபவித்துக்‌ கொண்டிருக்குமளவும்‌ அதது அவனவ 
னுக்காத்‌ தற்கால சுவா தனமே யொழிய மற்றப்படி யொன்றுமில்லை. 


இப்படியாக, இப்பூமி முழுவதும்‌ முதலில்‌ யாவர்க்கும்‌ பொது 
வாயிருந்தது; எவனுக்கு எந்தப்‌ பாகமும்‌ பூரண சுவா தீனமாயிருக்க 
வில்லை. ஒருவன்‌ ஓரிடத்தில்‌ வந்தடைர்‌ திருக்கும்போது அவனைப்‌ 
பலவர்கமாய்‌ அடித்துத்‌ துரத்துவது உலக நீதிக்கு விரோதமாக 
லால்‌, தற்காலத்திற்கு மட்டும்‌ அத அவனுக்குச்‌ சுவாதீனமென்று 
சொல்லும்படியா யிருந்தது, அவன்‌ அவ்விடத்தை விட்டு அப்பு 
்‌ றம்‌ போவானானால்‌ உடனே மற்றொருவன்‌ அதைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொள்ளலாம்‌. அதில்‌ சிறிதும்‌ அநியாயமில்ல்‌. அப்படியே ஸகல 
விருக்ஷவர்க்கங்களும்‌ யாவருக்கும்‌ பொதுதான்‌. அவற்றின்‌ பலன்‌ 
கனை யாவரும்‌ சமமாகவே அனுபவிக்கலாம்‌. ஆயினும்‌ எவனெவன்‌ 
எந்தெந்தப்‌ பழத்தைப்‌ - பறித்துக்‌ கொள்ளுகறானோ ௮௮ அவனு 
டையது தான்‌, இந்த நியாயத்தை ஓச்து ஒருவர்‌ இப்பூமி ஒரு 
பெரிய நாடகசாலை யென்றும்‌, அங்கே நின்ராடுற வரையில்‌ அவ்வி 
டம்‌ அவரவர்க்குச்‌ சொம்‌ 'கந்தானென்றும்‌ உவமைப்படுத்திச்‌ சொல்‌ 


லியிருக்கிறார்‌. 


பின்பு வரவா இப்பூமியில்‌ குடிகளின்‌ தொகையும்‌ அதிகரித்து 
அவர்களுக்கு... ஆசையும்‌ யுக்இியும்‌ அதிகமாகவே, முன்னிருந்து 
போல்‌ அனைவரும்‌ கண்டபடியெல்லாம்‌ இருக்கிறதென்‌ நில்லாமல்‌ 
அவரவர்‌ அந்தந்த இடத்‌ திலே கொஞ்சம்‌ நிலையாக. நிற்கும்படியா 
யிற்று, அப்படியில்லா விட்டால்‌ ஒருவருக்‌ கொருவர்‌ பலவி தமாய்க்‌ 
ககைமுண்டா இவ்வுலகமே சீரழிந்து போயிருக்கும்‌. ஓவ்வோரி 
டத்தைத்‌ தாமே முதலில்‌ கைப்பற்ற வேண்டமென்று அநேகர்‌ மேல்‌ 
விழுந்‌ து தமக்குத்‌ குந்த வசதி தேடிக்கொண்டார்கள்‌. இவ்வளவு 
க்கு விருத்தியடைந்த காலத்தித்குப்‌ பிறகு: மனிதர்களுக்குள்‌ கர 
இருத்தமும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ தட்ப கலச வ ட்‌ யாய்‌ வசிப 
பதற்கேற்ற இடங்களும்‌, அரைக்குக்க_- த்‌ இக 
க சவுக்யெத்‌இற்கும்‌ பத்திரத்திற்கும்‌ அழூற்கும்‌ வேண்டிய உபா 
உலக அறுபவம்‌ உத்தமர்களிடமிரும்‌ அ. பெற ச்‌, அலடர்ள்‌ 
கூட்டத்‌ திலிருந்து தான்‌ கண்டுகொள்ள முடியும்‌. குழப ஒத்தன்‌ பல்லாக 
கலக வீடானது பிரபஞ்ச அஅபவங்களுக்கு 90 சல்ல ஊற்றுச்கேணியாம்‌, : 


240. ்‌ அமிர்த குணபோதினி [அ க்லணா 


யங்கள்‌ கண்டு பிடிக்கப்பட்டன. ஆயினும்‌ வேண்டியபோது இஷ்ட 
மான இடத்திலிருற்‌அ காலங்கழிப்பதைவிட்டுச்‌ சமக்கென்று வீடும்‌ 
வாயிலும்‌ சொர்கமாய்த்‌ தேடிக்கொள்ள ஒருவர்க்கும்‌ விருப்ப 
மில்லை. யகேச்சையா யிருப்பவர்களுக்கு எல்லாம்‌ சொர்தந்தான்‌, 
ஓருவன்‌ கான்‌ யிருக்க இடத்தை விட்டு அப்புறம்‌ போவானானால்‌ 
உடனே மற்றொருவன்‌ வந்து அவ்விடத்தைப்‌ பிடித்துக்‌ கொள்ளா 
லாம்‌. ஒருவன்‌ தன்‌ உடையை அவிழ்த்துப்‌ போட்டுப்‌ போய்‌ விடு 
வானானால்‌ அதை மத்ஞொரு புதமனிதன்‌ எடுத்துக்‌ கரிச்துக்கொள் 
ளலாம்‌, இவையெல்லாம்‌ அந்த நாளில்‌ நியாயமாகவே யிருக்தன. 


ட 


ஆவணிமா] சொத்துக்களின்‌ சுவாதீன வரலாறு 241 


னிட்டுக்கொண்டு : வராவிடில்‌ உபயோகப்படா தாகையால்‌, எவன்‌ 
எந்தப்‌ பொருளைத்‌ தன்‌ சொந்த உழைப்பினாலேயே செம்மைப்படுத்‌ 
இக்‌ கொள்றொனோ அது அவனுடைய சொத்தாக “விடுகின்றது, 
இ. தான்‌ நியாயம்‌. 


இக்க நியாயமும்‌ அநேக சமயங்களில்‌ சலைழோனது. “பலத்‌ 
தவன்‌ கைக்கு இளைத்தவன்‌ அரும்பு” என்றபடி. தேகபலமுள்ளவர்‌ 
கட்கு மாத்திரமே எதுவும்‌ கைவசமான வழியாயும்‌, பலவீனர்கள்‌ 
வேறு விதியில்லாமல்‌ பலவான்களுக்கு அடங்கி உட்ன்பட்டு அடிமை 
மைகளாக. விட்டுச்‌ தட்டுமுட்டுப்போல்‌ இருக்கவேண்டியதாயும்‌ 
இருந்தது. ஒரு பலஹீனனின்‌ கூடாரத்தைத்‌ இடகாத்திர முள்ள 
தேட யொருவன்‌ அபகரித்துக்‌ கொண்டால்‌ கேட்பாரில்லை. மிரு 
கத்‌ தன்மையான பூர்வ காலத்து மனிதர்கள்‌ : எவ்வகையிலும்‌ 
பெருங்கள்ளரா யிருந்சனரென்று அவர்களைக்‌ கண்ட அக்காலத்து 
யாத்இிரா சரித்திரம்‌ எழுதினவர்கள்‌ சொல்லுகின்றனர்‌. அவர்கள்‌ 
செய்யும்‌ பொல்லாங்குகள்‌ திருட்டென்று சொல்வதற்கும்‌ தகுந்த 
வைகளல்ல. சொத்துக்களைப்‌ பற்றிய பாத்தியதை இப்படிப்பட்ட 
தென்ற நியாயமே அவர்களுக்குத்‌ தெரியாது. அவர்கள்‌ புத்திக்‌ 
குச்‌ தோன்றியபடி எதையும்‌ அபகரிப்பார்கள்‌, செய்த இருட்டு 
வெளிப்பட்டாலும்‌ அவர்கட்கு வெட்கம்‌ இடையாது. அந்தத்‌ இருட்‌ 
டை ஒளிப்பதற்காகச்‌ செய்யும்‌ முயற்சி சிறிதும்‌ பயன்படாமல்‌ 
வெளிப்பட்டுப்‌ போமாயின்‌, கடைகயொய்த்‌ இருடின சொத்தைக்‌ 
கொடுத்துவிடுவார்கள்‌. ஆதிகாலத்து நிலை இத்தன்மையதாயிறுந்த து. 


இ 
* * 


்‌ எல்லாப்‌ பொருள்களுள்ளும்‌ உணவுப்‌ பொருள்‌ முக்யெமாத 
லால்‌ முதலில்‌ அதை விசாரிக்க வேண்டியது அவசியம்‌. தற்செய 
லாய்‌ பூமியில்‌ உற்பத்தியாறெ பொருளையே எதர்பார்த்‌ திருந்து, ஆதி 
யிலிருர்‌தபடி. அத்னாலேயே இருப்தி யடைச்துவிட முடியாமல்‌, மனி 
தர்கள்‌ பின்பு வேட்டையாடிப்‌ பிழைக்கத்‌ தலைப்பட்டார்கள்‌. வேட்‌ 
டையாடுவ தென்றால்‌ நமக்கு வேண்டும்போ அ மிருகங்கள்‌ ' தம்முயி 
ரைக்‌ கொடுக்கவும்‌, தாமே வலிய வந்து: அகப்பட்டுக்‌ கொள்ளவும்‌ 
காத்நிருக்ன்‌றனவா? அதனால்‌ அந்தப்‌ பிழைப்பும்‌ செம்மையாய்‌ 
நடவாமல்‌, காட்டு மிருகங்களுள்‌ மிகவும்‌ சாதுவாயும்‌ எளிதில்‌ பழக்‌. 
கக்க்டியவையாயு. மிருக்கன்ற ஆடு மாடு முதலியவைகளைச்‌ சொர்‌ 
தமாகச்‌ சேர்த்து வைத்துக்கொண்டு அவற்றைக்‌ காப்பாற்றி அவற்‌ 
றின்‌ பால்‌ முதலியவைகளைக்‌ கொண்டு. ஜீவிக்கத்‌ தொடங்கனோர்கள்‌. 
ரான அரத 2௪ னார்‌ கட 
பேசுகிறாள்‌. அவனே மெதுவாக அவளது வனப்பையும்‌, அங்க லக்ண இருங்‌ 
காரங்களையும்‌, யெளவன பக்குவத்தையும்‌ கவனித்துக்‌ சண்‌ போடுகிறான்‌, 


91 ட 


242 ம அமிர்த குணபோதினி 1, [சுக்கிலணாு 


2 அவ்வளவு காலத்திலேகூடப்‌ பயிரிடும்‌ நிலம்‌ மேய்ச்சற்றரை 
முதலிய ' பலவிதமான பூமிகளும்‌ பல பேர்க்கும்‌ பொதுவாகவே 
யிரும்தன. ஆனால்‌, பிரசித்தமாய்‌ ஏற்பட்ட பட்டணங்களின்‌ ௮௬ 
கே மாத்திரம்‌ அப்படியில்லை, பட்டணம்‌ மிகக்‌ குடியேற்றமுள்ள 
இடமாதலால்‌ அவர்களுக்குத்‌ , தனித்தனியே பயிரிடு நிலங்களும்‌ 
மேய்ச்சற்றரைகளும்‌ அவயெமாயிருந்தன, ஒரு சேசத்இில்‌ குடிகள்‌ 
விசேஷமாய்‌. அதிகரித்தால்‌ அவர்களுக்‌ கெல்லாம்‌ அங்கே ஜீவிப்ப 
தற்காக செளகரியங்க ளில்லாகபோது வேறு கேசம்‌ சென்று 
அங்கு, தகுந்த வசதிகள்‌ தேடிக்கொள்ள முயன்றார்கள்‌. ஐரோப்பா 
தேசம்‌ மிகவும்‌ ரெருங்யெகாகையால்‌ அத்தேசத்தார்‌ பல நாடுகட்‌ 
கும்‌ சென்று ஆங்காங்கு தங்கி ஜீவிப்பதானார்கள்‌. ஒரு தேசம்‌ ஒரு 
வராலும்‌ கைப்பற்றப்‌ படாதிருக்கு மட்டும்‌ ௮௮ யாவர்க்கும்‌ பொது 
. வரவரப்‌ பூமியில்‌ குடியடர்த்தி அதிகமாகவே, மேல்‌ விழுந்து 
பழய்‌ குடிகளை அடித்துத்‌ அரத்தாமல்‌ புதிதாய்ப்‌ பூமி சம்பாதிப்பது 
வரவரக்‌ கடினமாயிற்று. மேலும்‌, ஓரே இடத்தில்‌ நிலையாயிருந்து 
ஒரு நிலத்திலேயே பலனை உற்பத்தியாக்க எப்போதும்‌ புசிக்கத்தொ 
டங்கவே, தானே பலன்‌ ' தருறெ பூமியின்‌ செழிப்பு. குறைவுபட 
ஆரம்பித்தது. : குறைவு படவே எப்போதும்‌ ஓயாமல்‌ விளைவுண்டா 
கும்படிப்‌ பூமியைச்‌ செழுப்பிக்க வேண்டிய வழிகளைத்‌ தேடவேண்‌ 
டிய தாயிற்று: அதனால்‌ பயிர்த்‌ தொழில்‌ சாஸ்திரத்தை மேன்மே 
லும்‌ விருத்தி செய்யவேண்டிய தாயிற்று. பின்பு பூமியைச்‌ செம்‌ 
மையாய்த்‌ திருத்திப்‌ பயிர்‌ செய்யாவிட்டால்‌ ௮௮ போதுமானவளவு 
பலன்‌ கொடாதென்பது தெளிவாயிற்று. அதன்படி. ஒருவன்‌ ஒரு 
பூமியை வருந்திப்‌ பயிர்‌ செய்ய, அதன்‌ விளைவைப்‌ பலசாலியான 
மற்றொருவன்‌ 'தருணம்‌ பார்த்திருந்து கைப்பற்றி அனுபவிக்க 
தென்றிருர்தால்‌, அந்தப்‌ பயிர்‌ செய்யும்‌ வருத்தத்தி ற்கு எவன்‌' உட்‌ 
படுவான்‌? ஜங்கமப்‌ பொருள்களைப்‌ போல ஸ்தாவரப்‌ பொருள்களி 
இம்‌ இதிது இன்னாருடைய தென்று பிரிவு ஏற்பட்டி.ராமல்‌ போனால்‌, 
ஒருவனும்‌ ஒரு இடத்தையும்‌ பயிர்செய்ய உடன்படானாகையால்‌ 
இப்பூமியெல்லாம்‌ காடாகவே போயிருக்க வேண்டும்‌. அஅமட்டு 
மல்ல ; மனிதர்களெல்லாம்‌ ஒன்றை யொன்று பிடிங்‌கத்தின்றெ மிரு 
கம்போலவே மாறியுமிருப்பார்கள்‌, உலகத்தின்‌ ஆதி நிலை ௮துகா 
னென்று அநேகருடைய அபிப்பிராயம்‌. ்‌ ை 
்‌ AG ்‌ : து i ப்‌ 

ஷணுக்கும்‌ மனைவிக்கும்‌ கடிதங்களீலே சச்சரவு டையாது. அவள்‌ 
ட உடனே ன்‌ பரவ அ அனுப்பிவிடுவான்‌. ஆனால்‌ 
ஒரு தாசிக்கும்‌ ஒரு காமிக்கும்‌ - நடக்கும்‌ கடிதமோ. ஸதா... மனஸ்தாபமாகளே 


யிருக்கும்‌, . - அவன்‌: பணம்‌ அனுப்பாத ஏமாற்றுவான்‌ 


இவணிசீ] சோரத்துக்களின்‌ சுவாதீன” வரலர்று 248 
. அவ்விதம்‌ இருந்த சீர்கேடான நிலைமை பின்பு மாறி. சவுக்கி 
யமும்‌ செய்தொழிலுமாயெ . இரண்டும்‌ பாதுகாக்கப்‌ படுவதற்கு 
முயற்சிகள்‌ தோன்றலாயின. அது காரணமாக மனிதர்களுடைய 
இயற்கையறிவு-செய்கையறிவாயெ .' இரண்டும்‌ “மேன்மேலும்‌ 
விருத்தி செய்யப்பட்டு, அவர்களும்‌ நாளடைவில்‌: கனப்படும்ப்டியா 
யிற்று. பின்பு அவரவருடைய தேவைகளுக்காகச்‌ சொத்துக்கள்‌ 
சம்பாதிக்க வேண்டியதா, அப்படிச்‌ சம்பாதித்த பொருளைக்‌ காக்‌ 
கவும்‌ அதைப்‌ பின்னும்‌ விருத்தி பண்ணவும்‌ பலபேர்‌ ஒரு சங்கமாகக்‌ 
கூடும்படியாயிற்று. பின்பு அந்த சங்கம்‌ செம்மையாய்‌ நிலைநிற்கும்‌ 
'பொருட்டு அரசனென்றும்‌, அரசாட்சி (யென்றும்‌, சட்டமென்றும்‌, 
தண்டனை யென்றும்‌ இப்படி இவை முதலியவை யெல்லாம்‌ உண்டா 
கும்படியாயிற்று, ' பிறகு யாவர்க்கும்‌ கல்விப்‌ பயிற்சி செய்விக்கவும்‌, 
அவசியமான யுக்தி சாதனங்களைக்‌ கண்டு பிடிக்கவும்‌, சாஸ்திர சித்‌ 
'தாந்தங்களை ஸ்தாபிக்கவும்‌ இவை முதலியவைகளுக்கும்‌ ஏற்பாடு 
கள்‌ செய்யப்பட்டன.  . - 
டக்‌ ஈர. 
ஆயினும்‌, 'இன்னும்‌ ஒரு கேள்வி மிகுர்திருக்கன்றத. “ஆதி 
யில்‌ அனைவருக்கும்‌ பொதுவில்‌ சொந்தமாயிருந்க பொருள்‌ ஒருவன்‌ 
பணம்‌ கொடுத்‌.அக்‌' கொள்ளும்படியான நிலைக்கு எப்படி வந்தது? 
மேலும்‌, முதலில்‌ யாவர்க்கும்‌ பொதுவான பாத்தியமா௫ ஒருவர்க்கும்‌ 
சுதந்திர மில்லாமலிருக்சு பொருள்‌ ஒருவன்தானே சுதந்திரமாகச்‌ 
சாச்வதமாய்‌ அனுபவிக்கும்படியான நிலைக்கு எப்படி வந்தது? அற்‌ 
தந்த நிலத்தைத்‌ தற்காலத்தில்‌ கைப்பற்றி யிருர்‌த அ. அவரவர்க்குத்‌ . 
தற்கால அனுபவித்திற்குச்‌ சுவா தீனமா யிருந்தது போலவே, பிற்‌ 
....காலத்தில்‌ எந்தெந்த நிலம்‌, யாருடைய அனுபவத்தி லிருக்கறகோ்‌ 
அவரே அந்த நிலத்தைச்‌ சாச்வதமாய அனுபவித்து வரவேண்டும்‌; 
அதைப்பற்றிப்‌ பாத்தியதை ' அவர்க்கே யொழிய மற்தெவர்க்கும்‌ 
'இடையா. தென்பதாய்‌ ஏற்பாடாக யிருக்கலாம்‌. ஆயினும்‌, ௮ னுபவ 
'தீஇஞலே மாத்திரம்‌ ஒருவனுக்கு சவா நீனம்‌ வந்து விமா வென்று 
அதைப்பற்றி: உலக நீதியை விசாரிப்பவர்களுக்குள்‌ வெவ்வேறு 
'அமிப்பிராயமுண்டா யிராக்ன்‌ ஐ௮: முதலில்‌ எதெது எவனெவனு 
டைய அதுபவத்திலிருக்தறதோர்‌ அகத அவனுக்கே உரியதென்றி 
£ யர்வருள்ளும்‌ ஏற்பர்ண்டா8, அதனால்‌ சுதந்திர பாத்தியதை உண்‌ 
'டர்யிருக்கலா மென்று ஒரு மேதாவி சொல்லி யிருக்கிறார்‌. அப்படி 
யில்லை; அப்படிக்‌ கூட்டத்தாருடைய சம்மதி யிருக்கவேண்டு மென்‌ 
'பது அவசியமில்லை; ஏனெனில்‌, முதலில்‌ ஒருவன்‌ ஒன்றைக்‌ சைப்‌ 
£ தச்சான்‌ தங்கைகள்‌ ஒற்றுமைதான்‌, அவர்களின்‌ புருஷர்களோ ஒரு 
வ்‌ நவர வீரே கணும்‌” க்‌ 'தப்போருமா யுள்ளார்‌. சம்தேடிக்கக்‌ 
காரணங்களும்‌. சேசாமலில்லை.” காமத்துக்குக்‌ கண்‌ இல்லை யன்றோ வப) 


214 அமிர்த குணபோதினி [சுக்கில 
பத்தி அணுபவிப்ப தென்றால்‌, அதற்கே அவன்‌ எவ்வளவோ க்ஷ 
டப்பட்டிருக்க வேண்டுமா,கலால்‌, அவனுக்கு அதனுடைய உரிமை 
யை ஸ்தாபிக்க அந்தக்‌ கஷ்டமே போதுமான து. அதற்கு அயலா 
ருடைய சிபாரிசும்‌ அனுமதியும்‌ ஏனென்று இன்னொரு சாரார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எப்படியாவது ஆகட்டும்‌ ; யாவருடைய அடிப்‌ 
பிராயமும்‌ பூர்வானுபவத்தாலேயே ஸ்வகர்தநிர பாத்தியதை உண்‌ 
டாயிற்றென்பதே. முதலில்‌ ஒருவர்‌ அனுபவத்திலும்‌ இல்லாத 
சாயத்‌ தமக்குத்‌ தகுந்ததாகத்‌ தோன்றின ஓரிடத்தைக்‌ கைப்பற்றி 
அதைத்‌ தாமே வெகுகாலம்‌ அனுபவித்து வந்து, பிறகு. அவரவர்‌ 
அவ்விடத்அக்கு எஜமானர்களானார்கள்‌ என்ப தாக முடிவுபடுத்தலாம்‌, 
இவ்விதம்‌ அவரவர்‌ எஜமானர்களான பின்பு சீர்திருத்தத்‌ 
இற்கு முதற்படியான “*எனது--உனது? என்பதைத்‌ தட்டமாகத்‌ 
தெரிந்து கொள்ளக்‌ கொடங்கனார்கள்‌. நான்‌ பலசாலியாயும்‌, அடித்‌ 
அப்‌ பிடுங்கிவைத்துக்‌ கொள்ள வல்லமை யுடையோனாயும்‌ இருப்பத 
னாலேயே ஒரு பொருள்‌ எனத ஆகமாட்டாது ; எவரும்‌ பறித்துக்‌ 
கொள்ளாதபடி நீ பத்திரமாய்க்‌ காப்பாற்றுவதனாலேயே ஒரு 
பொருள்‌ (சொர்தமல்லாத பொருள்‌) உனது ஆகமாட்டாது. பின்‌ 
என்னவெனின்‌, அவை தமக்குள்ளாகவே ஒவ்வொருவருக்கும்‌ உரி 
யவையான பாத்தியமுள்ள சொந்தப்‌ பொருளா யிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌.. மேலும்‌, நாம்‌ ௮னுபவிக்கவாயினும்‌, விற்கவாயினும்‌, பிதர்க்‌ 
குக்‌ கொடுக்கவாயினும்‌ அப்பொருள்‌ உரிய தென்பதாகவும்‌, நம்மு 
டையதென்று நாம்‌ எண்ணுபவை எப்போதும்‌ நம்முடையதே என்‌ 
பதாகவும்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள அனைவராலும்‌ அங்கேரிக்கப்பட்டு 
மிருத்தல்‌ வேண்டும்‌, நியாயமான வியாபாரத்தில்‌ ஒரு பண்டத்‌ 
அக்கு மற்றொரு பண்டத்தை மாற்றுசையில்‌ மாற்றப்படும்‌ பொருள்‌ 
அவனுக்கு சோந்தமானதாகவே யிருத்தல்‌ வேண்டும்‌. அவ்வண்ணமே 
அவன்‌ மாற்றிக்‌ கொள்ளுகிற மற்றொரு பண்டமும்‌ அதைக்‌ கொடுப்‌ 
பவனுக்கு நியாயமாய்‌ உரிய போருளாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌, இவை 
போன்ற மூலாதாரமான சீர்திருத்‌ தங்க ளெல்லாம்‌ பின்னர்‌ படிப்படி 
யாய்‌. உண்டாகி, சொத்துக்களின்‌ சுவா தீனமும்‌ பரம்பரைப்‌ பாத்திய 
தையுடன்‌ தொடாலானஅ, இதற்குப்‌ பிறகு தான்‌ கடன்‌ கொடுத்‌ 
தல்‌, கடன்‌ பெறுதல்‌ முதலியனவும்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. இவ்‌ 
விதமே படிப்படியாய்‌ உயர்ந்திருக்கக்கூடும்‌. இதுபோன்ற பூர்வ 

வரலாறுகளைத்‌ தெரிர்‌தவைப்பது அறிவு வளர்ச்சிக்கு ஏதுகரமாகும்‌ 


ன “ தமிர்த குணபோதினி *!யின்‌ அடிக்குறிப்புகளை எழுஅவதற்கு 
லிட்டில்‌ கேவலப்பட்டும்‌, குட்டுப்பட்டும்‌, திட்டுகள்‌ பூசைகள்‌ வாங்கியும்‌, 
சண்டை கலகங்களில்‌ மோவெடுத்துக்‌ கண்ணீர்‌ இந்தியும்‌ இருக்‌ தால்‌ தான்‌ 
முடியுமரம்‌, இத புஸ்தக ஞானமல்ல, பட்டுணர்ச்ச பெரிய அஅபவ ஞானம்‌.. 


AEA | 
ஆரோருட்‌ மாவு 
அல்லது கூ வப்போடி 


WA லட்டு 


- வப்‌ பொடியா 
னஅ மிக 
உபயோகமுள்ள 
பொருளாகவும்‌, கூவச்‌ செடியைப்‌ 
பயிர்செய்வது சாமானியமாகவும்‌ இரு 
நீதபோதிலும்‌, தற்காலத்தில்‌ இதை 
எங்கும்‌ பயிர்செய்கறதில்லை. எனி 
னும்‌ தென்கன்னடம்‌, மலையாளம்‌ 
முதலிய ஜில்லாக்களில்‌ மழை காலத்‌ 
இல்‌, மலைச்சரிவுகளீலும்‌, வெளிகளி 
லும்‌ கூவச்செடி தானாகவே விளை 
றது. மே, ஜூன்‌ மாதங்களின்‌ 
மழைக்குப்‌ பிறகு முந்திய வருஷத்‌ 
இல்‌ எடுக்கத்‌ தவறிப்போன இழங்கு 
“களிலிருந்து முளைகள்‌ கிளம்பி செடி 
கள்‌ விர்த்தியாஇன்றன. இச்செடிகள்‌ 
அடுத்த ஜனவரி, பிப்ரவரி மாதத்துக்‌ 
குள்‌ நன்றாய்‌ வளர்ந்து, கிழங்குகள்‌ 
விட்டு அவை முதிர்ந்தபிறகு காய்ந்து 
போய்‌ விடுகின்றன. அக்காலத்தில்‌ 
ஏழை ஜனங்கள்‌ இச்செடிகளின்‌ 
கால்களில்‌ தோண்டி அவற்றின்‌ ழங்‌ 
கை எடுக்கிறார்கள்‌. பூர்ணமாய்‌ 
முதிர்ந்த ழெங்கு ஒன்றை எடுத்து 
ஒடித்து; ஒடிந்த விடத்தில்‌ பார்த்தால்‌ 
மூன்று வட்டங்கள்‌ காணப்படுகன்‌ 
மையத்தில்‌ நீல நிறமாகவும்‌, 
விளிம்பில்‌ வெண்மையாகவும்‌, நடுவில்‌ 
மங்கலான நீல நிறமாகவும்‌ இருக்கும்‌. 
நீலமான வட்டத்தில்‌ மாவு பூர்த்தி 


ப 1 கையை கை யையம்‌ ன்‌ வவ வைதக்‌ கைக்களை மட்ட 


யாய்‌ உண்டாய்‌ விட்டதென்றும்‌, 
மையத்தில்‌ கொஞ்சம்‌ உண்டாயிருக்‌ 
இறதென்‌ அம்‌, விளிம்பில்‌ ஆகவில்லை 
யென்றும்‌ அறியவேண்டும்‌. ' 
திழங்குகளிலிருர்‌ அம்‌ மாவு எடுக்‌ 
கும்‌ வகையாவது :— காய்ந்து போன 
செடி.களின்‌£€ழ்‌ காணப்படும்‌ முதிர்ந்த : 
இழங்குகளை எடுத்து. அவற்றின்மேல்‌ 
தோலைச்‌ கத்தியால்‌ சரிந்து நீக்கி 
விடுகிறார்கள்‌. பிறகு மெங்குகளைச்‌ 
நறு துண்டுகளாக நறுக்கி கல்‌ உர 
லில்‌ போட்டு நன்றாய்‌ தோசை மாவு 
போல்‌ ஆட்டிவிடுறொர்கள்‌, ஒரு. வாய்‌ 
அகன்ற பித்தளைப்‌ பாத்திரத்தின்‌ 
நிரம்ப சுத்தமான ஜலத்தைவிட்டு, 
அப்பாத்திரத்தின்‌ வாய்க்கு ஒரு மெல்‌ 
லிய துணியை வடிகட்டுவதுபோல்‌ 
கட்டி, அத்துணி பாத்திரத்தில்‌ உள்ள 
தண்ணீர்‌ மட்டத்துக்குச்‌ ஓழ்‌ அர்த்த 
கோள வடிவாய்த்‌ தொங்கிக்‌ கொண்‌ 
டிகுக்கும்படி விடுவார்கள்‌. தண்ணீர்‌ 
மட்டத்திற்குக்‌ 8ழ்‌ இருக்கும்‌ இந்தத்‌ 
துணியின்மேல்‌ அரைத்த கூவைக்‌ 
இழங்குக்‌ கூழை வைத்து சுமார்‌ ஒரு 
மணி காலம்‌ மெதுவாய்க்‌ கையால்‌ 
கலக்கிக்கொண்டிருப்பார்கள்‌. இப்ப 
டிச்‌. செய்வதில்‌ மாவு: அணியின்‌ 
வழியே பாத்திரத்தின்‌ அடியில்‌ சென்‌ 
அுவிட, கிழங்கில்‌ இருந்த மற்ற குப்‌ 
பையும்‌, கரடும்‌ துணிக்குமேலே நின்று 
எளிதில்‌ நீக்கிவிடப்படுகன்‌ றன . பிறகு 
8, 4, மணிகாலம்‌ பாத்திரத்தை அப்ப 
டியே வைத்திருக்க, மாவு அடியில்‌ 


லெருக்கு உபநாயகிகள்‌ வெகு சுலபத்தில்‌ ஜதை ஜதையாகக்‌ “இடைக்க 


றார்கள்‌. அவர்கள்‌ என்ன சொக்குபொடி போட்டுக்‌ கொண்டுவருகிறார்களோ 
தெரியவில்லை, சில ஆடவர்கள்‌ பெண்களை மயக்குவதில்‌ அத்தனை சமா தீதர்கள்‌ 


6 


நிலைக்கு வர்‌அவிட, மேலே ஜலம்‌ 
்‌ தெளிந்துவிடுறெது. தெளிந்த ஜலச்‌ 
தைக்‌ ழே வடித்துவிட்டு. அடியில்‌ 
இருக்கும்‌ மாவை. மறுபடியும்‌ சுத்தி 
செய்யும்‌ பொருட்டு பாத்திரத்தில்‌ 
தண்ணீர்‌ விட்டு மாவைச்‌ கலக்கிவிட்டு 
பாத்திரத்தைத்‌ கனியே வைத்திருர்‌ 
தால்மாவு தண்ணீரில்‌ கழுவப்பட்டுப்‌ 
.. பிறகுபாத்திரத்தின்‌ அடிக்குப்‌ போய்‌ 
விடுறது. தண்ணீரை அப்போது 
மறுபடியும்‌ வடித்‌அவிடுறொர்கள்‌, இம்‌ 
மாதிரி இரண்டு மூன்று முறை கழு 
வியபிறகு மாவிலுள்ள ஈரம்‌ நீங்கும்‌ 
'வரை அதை வெயிலில்‌ காயவைக்க 
றீர்கள்‌, ஒரு பெண்‌ அள்‌ சுமக்கக்‌ 
கூடிய ஒரு கூடைக்‌ இழங்கிலிறார்‌.அ 
நாலு அணா மதிப்புள்ள ஒரு படி மாவு 
எடுக்கப்படுறெஅு. '' சாதாரணமாய்‌ 
நாளுக்கொரு கூடைச்‌ இழங்கு ஒரு 
பெண்‌ ஆள்‌ எடுக்கக்கூடும்‌, 
கள்ளிக்கோட்டையிலும்‌, அதற்கு 
சுற்றுப்‌ பக்கத்துச்‌ ரொமங்ளிலும்‌ 
கூவக்கிழங்கிலிருக்து .மாவு எடுக்க 
இழங்கைக்‌ கல்லில்‌ வைத்து அரைப்ப 
-தற்குப்பதிலாக, “கூவக்கோல்‌?? என்‌ 
'னும்‌ 'அரம்போன்ற ஒருவித இரும்புச்‌ 
கோலில்‌ தேய்க்க இழங்கு மந்து 
கூழாய்‌ விடுகிறது. 
4 ட்ட ‘ 
கூடவக்டழங்கைப்‌ பயிர்‌ செய்வ 
அம்‌, இழங்கிவிருந்து 'மாவு எடுப்ப 
தும்‌ மிக எளிதாகவும்‌ லாபகரமாகவும்‌ 


“அமிர்த குணபோதினி. ப 


[சுகீகலணா 
இருந்தபோதிலும்‌, த 'ற்காலம்‌ . நம்‌ 
மாகாணத்தில்‌ இது, பயிர்‌ செய்யப்படு 
இ ற தில்லை. மலையாளம்‌ ஜில்லாவில்‌ 
தானாக முளைக்கும்‌ இழங்கையும்‌ கூட 
பூர்தீதியாய்த்‌ தேடி எடுத்து மாவு 
எடுக்ிறதில்லே, தென்‌ கன்னடம்‌ 
ஜில்லாவில்‌ லெ ஜாதியார்‌ இச்‌ கிழங்கு 
களை வெகு ஜாச்சரதையாய்ச்‌ தேடிப்‌ 
பொறுக்கி. குடும்ப உபயோக ,ச்திற்‌ 
காக மாவு எடுக்கிறார்கள்‌. 

மூன்‌ ஒரு முறை சைதாப்பேட்‌ 
டை விவசாய கலாசாலையைச்‌ சேர்ந்த 
பூந்தோட்டத்தில்‌ கொஞ்சம்‌ விஸ்£ீ 
ரணத்தில்‌ கூவக்கழங்கு பயிர்‌ செய்து 
பார்த்ததில்‌, இக்கிழங்கு செங்கற்பட்டு 
ஜில்லாவைப்போன்ற இடங்களில்‌ 
விர்த்தியா மாவு தரும்‌ என்றும்‌ 
தெரியவந்தது, ்‌ 

கூடவப்பொடி மிக மெல்லியதும்‌, 
எளிதில்‌ ஜீரணிக்கச்‌ கூடியதுமான 
ஆகாரம்‌. ஆகையால்‌,. இதன்‌ கஞ்சி 
ரோயாளிகளுக்குப்‌ பத்தியமாக வைச்‌ 
கப்படுகிறது,  இப்பொடி.யினால்‌ 
தோசை, உப்புமாவு முதலியவைக 
னாம்‌ செய்யப்படுகின்றன. மலையாளம்‌ 
ஜில்லாவில்‌ ஏகாதச முதலிய உபவாச 
இனங்களில்‌ கூவப்பொடியால்‌ செய்த 
பலகாரங்களையே சர்தாரணமாய்‌ உண 
வாக்‌ உபயோகிக்கிறூர்கள்‌.  , 
ஜே. சுந்தர ரங்கராஜ, 


உலகத்தைச்‌ சற்றிவர்‌தால்தான்‌ உலக விஷயங்களை அறியலாமென்ப 


(தில்லை. வஞ்சகர்‌, சோரம்‌ போவோர்‌, பிரிப்போர்‌, கலகக்காரர்‌, மோசம்‌ 
செய்வோர்‌, கெளரவத்‌ திருடர்கள்‌, தாயாதிகள்‌, சந்தேகச்காரர்கள்‌, பெண்‌ 
'சள்‌--இவர்களிடம்‌ பழகினால்‌ உலகியல்பு வெகு சுலபமாகத்‌ 'தெரிச்‌அபோம்‌. 


ட. ஒருவன்‌. ஊருக்குச்‌ குல்லா போட்டு சகல்‌ சொத்துக்களையும்‌ தனக்கே 
ஆக்கெகொண்டு வாழப்பார்க்க, ஐயோ! அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ சேர்த்த சொத்‌ 
அச்சள்‌ அவன்‌,மோசம்‌ செய்சவர்களிடமே திரும்பவும்‌ போய்விடுறெது | 


‘ கலை. 


ஜீ தன்முயற்சியுடைமை, 


ல்‌ 


CESSSSAAESSSS=AESSSSS 


| 11 கருமத்‌ 
ட ல்‌ 
யுடையோர்க்‌ 


துக்‌ தேய்வம்‌ உதவும்‌.” இது கை 
கண்ட நீதி, கடுதிற்‌ பெரிய கடல்‌ 
_ புகுவதுபோல்‌ இச்சிறு வாக்கியத்தில்‌ 


எண்ணித்‌ தொலையாத . மனுஷரு 
டைய அனுபவசித்தி அடங்கியிருக்‌ 
இன்றது.  .சன்‌ முயற்யுடைமையே 
அவரவரிடத்தில்‌ . முளைத்து வளரும்‌ 
ஊக்கம்‌ அனைத்திற்கும்‌ முதற்‌ காரண 
மாம்‌, ஒரு தேசத்தில்‌ இம்முயற்சி 
பலரிடத்தில்‌ விளங்குமானால்‌, இது 
வே அத்தேசத்திற்கு வீரமும்‌ வலிமை 
யும்‌ சுரக்கும்‌: மெய்யூற்றாகும்‌. புறத்தி 
னின்று வரப்பெறும்‌ உதவி பெரும்‌ 
பாலும்‌ பலத்தை ஒடுக்கும்‌. அகத்தி 
்‌ னின்று உண்டாம்‌ உதவியோ தப்பா 
மல்‌ பலஞ்செய்யும்‌. அவனவன்‌ தன்‌ 
கருமத்தைத்‌ தானே சேய்யவேண்‌ 
டூம்‌. பிறர்‌ செய்யச்‌ சம்பவித்தால்‌, 
தனக்கு அதில்‌ முயற்சியும்‌ அக்கறை 
யும்‌ ஒருவாறு இல்லாமற்‌ ' போம்‌, 
'' பெரும்பாலும்‌ தாமே வழி பிடித்தப்‌ 
போகாமல்‌ பிறர்‌ பின்‌ செல்வோரும்‌, 
தம்மைத்‌ தாம்‌ அடக்கி ஆளாது பிறர்‌ 
அதிகார . வசப்படுவோரும்‌ எதற்கும்‌ 
இயல்பற்று அகதிகள்‌ ஆவார்கள்‌. 
ந்‌ கச 

. ஒருவன்‌ செய்யவேண்டிய கரு 
மத்தை, அவனுக்கு மற்றவன்‌ செய்து 
உதவுவதாயின்‌, எந்தச்‌ சிறந்த ஏற்பா 
டுகளாலும்‌ அது முடியாது, அநத 


ஏற்பாடுக. ளெல்லாம்‌ சிறைபட்டுத்‌ 
தன்‌ உரு மறைந்திருக்கும்‌ அவனை 
வெளிக்குத்‌ தோன்றி வளர்ந்து திரும்‌ 
அம்படி சிறை நீக்கிவிடும்‌. அவைகளா 
ல்‌ அவனுக்கு ஆகத்தக்க சகாயம்‌ எல்‌ 
லாம்‌ கூடி இம்மாத்திரந்தான்‌. பிறகு 
அவன்‌ தன்‌: முயற்சியாலேயே. தானே 
மேலோங்க முயற்சிக்கவேண்டும்‌. 
எவ்வளவு நிர்ப்பந்தமான சட்ட 
மும்‌, வற்புறுத்துகையும்‌, அண்டுத 
லும்‌, மற்ற சகாயங்கள்‌ யாவுமே சோம்‌ 
பரை முயற்யுடையோர்‌ அக்சமாட்‌ 
டாது, சொத்தை அழிப்பவர்களுக்கு 
நாளைக்கு. உதவுமென்று சேர்த்து 
வைக்க முன்புத்தி உண்டாகாது. 
வெறிக்கக்‌ குடித்து வழக்கப்பட்டவர்‌ 
களை அவ்வழக்கம்‌ தவிர்க்கும்படி - பிற 
ரால்‌ செய்யமுடியாத. இவ்வாறு. £ர்‌ 
திருத்துவது மற்றொருவரால்‌ அகாமற்‌ 
போயினும்‌, . அவரவர்‌ முயற்சயினா 
லும்‌, சக்கனத்தினாலும்‌, தம்மை 
ஒழுங்குபடுத்‌ திக்கொள்வதனாலும்‌ சல 
பத்தில்‌ உண்டாக்கிக்சொள்ளலாம்‌. 
பெறிய சதந்தரங்களாலல்ல, உத்தம 
மான சிறிய சாதனங்களாலேயே 
பெரு ஈன்மையைத்‌ தேடிக்கொள்ள 
லாம்‌. ஆனஅபற்றியே இருவள்ளுவ்‌: 
நாயனாரும்‌, ச்‌ [சன்‌ 
“தெய்வத்தா லாகா செனினு முயற்சி 
மெய்வருத்தக்‌ கூலி-தரும்‌?? - ..... 
என்று தன்ழயற்சியின்‌ . பேர 
மையை. விளக்கிக்‌ காட்டினார்‌. தன்‌. 


.முயற்யுடையோன்‌ என்றும்‌ வலிமை. 


குன்றான்‌. உத்ஸாகம்‌ அவன்‌ முகத்‌ 
தில்‌ தவழ்ந்து விளையாடும்‌. 


* மொத்தத்தில்‌ ஆடவர்கிளப்‌ பெண்களுக்கு அர்‌ வைக்க ஈம்பிச்சை 
யே: யில்லை யென்று: மோசம்போனவர்கள்‌ வற்புறுத்திச்‌ சொல்லுறொர்கள்‌.. 
ஆடவர்கள்‌ 'இருட்டுக்‌ குள்ளர்ரிக்ள்‌ ;- சாமிகள்‌, எங்கோ இருவர்‌ உத்தமர்‌! * * 


வத கவ ததத த்‌ SLES 
கொககிப்புழு நோய்‌. 
வத்த யவவவ யய 


ளால்‌ வண்ட, இது ஈமது 
குடலை இருப்பிடமாயும்‌ ஈமது இரத்‌ 
ததீதிலுள்ள இலந்த அணுக்களை ஆகா 
மாகவும்‌ கொண்டு தேகத்தில்‌ வியா 
பித்து ஈமது இரத்தத்தைக்‌ கெடுச்து 
நம்மை சக்தியற்றவர்களாக்க விடுநன்‌ 
றது. இரந்த நோயால்‌ உயிர்‌ அறப்ப 
வர்கள்‌ நம்‌ நாட்டில்‌ கோடிக்‌ கணக்‌ 
காவர்‌, ஆகையால்‌ இந்த வியாதியைத்‌ 
தடுக்க முயலவேண்டும்‌, 


கெரகூப்‌ புழுக்கள்‌ அரை அங்‌ 
குலம்‌ நீளமுள்ளவை. இவைசட்கு 
கொக்இப்போன்ற கூர்மையான பந்க 
ளுண்டு, இக்கராணம்‌ பற்றியே இவை 
கள்‌ கொக்கிப்‌ புழுக்களென அழைச்‌ 
சப்படுச்றன. இவைகள்‌ தங்கள்‌ 
கொக்நியின்‌ உதவியால்தான்‌ ஈம்‌ 
உடவில்‌ பிரவேசிக்கன்றன. பெண்‌ 
புழுக்கள்‌ கோடிக்‌ கணக்கான 
முட்டை இடுகின்றன. இவைகள்‌ 
மிகச்‌ சிறியவை, பூதக்‌ கண்ணாடியால்‌ 
பார்த்தால்தான்‌ தெரியும்‌. 


பாவும்‌ விதம்‌:--இர்த ரோய்‌ 
கண்டவர்கள்‌ கழிக்கும்‌ மலத்துடன்‌ 
முட்டைகள்‌ வெளி வருகின்றன. 
பிறகு முட்டைகள்‌ லெ டித்அப்‌ புழுக்‌ 
சளாகின்றன; 


காம்‌ செருப்பின்றி அவ்விடங்க 
ளில்‌ நடந்தால்‌ அச்று புழுக்கள்‌ 
காலில்‌ ஓட்டிக்கொண்டு தங்கள்‌ 
கொக்இப்போன்ற பற்களின்‌ உதவி 
யால்‌ தோலை தளைத்து உடலின்‌ 
உள்‌ புகுகன்றன, உட்சென்ற புழுக்‌ 
கள்‌ இருதயம்‌, சுவாசக்குழாய்‌, குடல்‌ 
இவைகளில்‌ தங்க திங்ிழைக்னெ்‌ 
றன. பிறகு பெண்‌ புழுக்கள்‌ 
முட்டையிட்டு மலத்தின்‌ : மூலம்‌ 
வெளிவந்த பலருக்கும்‌ பரவுகின்றன. 

இர்‌ ச வியாதி உள்ளவர்கட்கு மயக்‌ 
கம்‌, தலைவலி, வயித்து வீக்கம்‌, கை 
கால்‌ வீக்கம்‌ காணும்‌, 

சிகிச்சை: ஒவ்வொருவரும்‌ அவ 
ரவர்களின்‌ மலத்தை (இதற்கு என 
ஏற்படுத்தி இருக்கும்‌ Hookworm 
Doctor) டாக்டரிடம்‌ காட்டி சோத 
னை செய்து கொக்கிப்‌ புழு இருக்கின்‌ 
றதா இல்லையா எனச்‌ செளியவேண்‌ 
டும்‌, 

இருந்தால்‌ ட்டு மருந்து 
சாப்பிடவேண்டும்‌. இதற்கு தைமால்‌, 
சிரெபோடியம்‌ தைலம்‌ முதலியவை 
கள்‌ கொடுச்சப்படுகன்றன, இவை 
களை ஆஸ்பத்திரிகளில்‌ இலவசமாகப்‌ 
பெறலாம்‌. 

கவனிப்பு; மருந்த சாப்பிட்டால்‌ 
மட்டும்‌ போதாது. மறுபடியும்‌ வரா 
இருக்க சில வ pla அனுசரிக்க 
வேண்டும்‌. 

1. ண்ட விடச்‌ மலஜலம்‌ 
கழிப்பது கூடாது, 2, காலுக்குச்‌ 
செருப்பின்றி எங்கும்‌ உலாவுசல்‌ 
கூடாது. 

K. 5. மணவாளா ஐயங்கார்‌, 


அன்பற்றவரை த ல்ள்ளென்ல்‌ மயங்கி ஏமாறினால்‌ அங்கு சண்டை 
மனஸ்தாபமும்‌, கடிதங்களில்‌. கூர்மையான சுடு சொற்களும்‌ புறப்படும்‌, இரு: 
வர்‌ மனமும்‌ ஒரே அன்பாயின்‌ அங்கு சண்டைக்குப்‌ பதில்‌ சர்க்கரை யிருக்கும்‌, 


எக பவன்‌ பாக 1 


॥ லைப்‌ இன்ஷியூரன்ஸ்‌. ॥ 
ட ௮ ப 


(LIFE INSURANCE,) 


இன்ஷியூரன்ஹ்‌ என்பது கூட்டுறவினாலுண்டாகும்‌ 
பாதுகாப்பு என்று சொல்லலாம்‌. 


ப்ட்‌ 


LZ 


தபாலாபீஸ்‌ 


ஊரிவிரு ர்‌ து 
மற்றொரு ஊருக்குப்‌ பார்ஸல்‌ செய்‌ 
தனுப்புறெ விலைபெற்ற சாமான்க 
ளும்‌ கரன்ஸி நோட்டுகளும்‌ ஸர்வ 
ஜாக்ரெதையுடன்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்ச்சப்படுச்றன. எவ்விதத்திலும்‌ 
கெட்டுப்‌ போவதற்கு ' மார்க்கமே 
யில்லை, இருந்தாலும்‌ எதிர்பாராத 
காரணங்களால்‌ ஒரு வேளை கெட்டுப்‌ 
போனாலும்‌ அதனால்‌ ஜனங்கள்‌ ஈஷ்ட 
மடையா திருக்கும்‌ பொருட்டு ஒரு 
இறு கட்டணம்‌ பெற்றுக்‌ கொண்டு 
சபாலாமீசில்‌ இன்ஷியூரன்ஸ்‌ செய்‌ 
றார்கள்‌. இதனால்‌ என்ன ஏற்படுற 
தென்றால்‌, சாமான்‌ கெட்டுப்‌ போனா 
ம்‌ ற்கு உடையவர்‌ ஈஷ்டமடை, 
பகட்டு ல்‌ இலாகாதார்‌ இன்ஷி 
யூர்‌ செய்திருக்கிற அளவுக்கு ஈஷட்‌ 
ஈடு கொடுக்க உத்தரவாதம்‌ சய்க 
றார்கள்‌. இது எல்லாருக்கும்‌ தெரிந்த 
விஷயம்‌, 


யால்‌ மறைத்துவிட்டு, 7 
களுக்குச்‌ கண்டித்து அடக்க 


இதே மாதிரியாக, பலவகையான 
இன்ஷியூரன்ஸ்‌ தொழில்‌ நடத்தும்‌ 
கம்பெனிகளும்‌ பல இருக்கன்றன. 
அவைகளுள்‌ லைப்‌ இன்ஷியூரன்ஸ்‌ 
என்பது ஆயுளை இன்ஷியூர்‌ செய்வது, 
பொதுவாக மணிதர்கள்‌ 100-வயத 
வரை வாழ்ந்திருக்கக்‌ கூடுமானாலும்‌, 
தற்காலத்தில்‌ ஈகரங்களிலும்‌ ரொமாம்‌ 
தரங்களீலும்‌ இருக்ற சீர்கேடான 
சுகாதாரத்தாலும்‌ பல கொடிய தொச்‌ 
அ வியாதிகளாலும்‌ நாளுக்கு நாள்‌ 
மாண விகிதம்‌ அதிகரித்து வருவ 
தைப்‌ பார்க்கிறோம்‌. அகால மரணத்‌ 
சால்‌ எத்தனையோ குடும்பங்கள்‌ நிலை 
குலைந்து தவிக்கும்பழ. கேறிடுறெது, 
உயிருக்குயிரான மனைவியையும்‌ அரு 
மையான குழக்தைகளையும்‌ அலைய 
விடாமல்‌ பாதுகாக்க வேண்டியது 
ஒரு குடும்பத்‌ தலைவனுடைய முக்‌ 
யமான கடமையல்லவா. அக்கடமை 
யச்‌ செய்ய ஒரே ஒரு வழிதான்‌ 
உண்டு, அதுதான்‌ லைப்‌ இன்ஷியூ 
சன்ஸ்‌, ஆயுளை இன்ஷியூர்‌ செய்தல்‌, 

இன்ஷியூரன்ஸ்‌ செய்திறாப்பவர்‌ 
ஒருக்கால்‌ அகால மாணத்துக்குள்ளா 
னால்‌ அவர்‌ செலுத்தி யிருக்கும்‌ 
தொகை எவ்வளவு அற்பமாக இருந்த 
போதிலும்‌ அதைக்‌ கவனியாமல்‌ இன்‌ 


தாங்கள்‌ செய்திருக்கும்‌ பஞ்ச மகா பாதகங்களைப்‌ பணத்தின்‌ மகமை 
யோக்யெர்களான உத்தமர்களின்‌ சொற்ப சவறுதல்‌ 
முயலும்போது, இவர்களின்‌ பூர்வ யோக்கிய 


தையைத்‌ தெரிந்த அவர்கள்‌ இவர்களைச்‌ சற்றேனும்‌ மதிப்பதேயில்லை, 


99 


850 


ஷியூர்‌ செய்திருக்க பூராத்தொகை 
யும்‌ கொடுக்கப்படுறெது. ' பெருத்த 
அஸ்தியைச்‌ சேர்த்து வைக்க முடியா 
-விட்டாலும்‌ ஒரு குறைந்த தொகைச்‌ 
காவது லைப்‌ இன்ஷியூரன்ஸ்‌ செய்‌ 
இருந்தால்‌ தக்க பாதுகாப்பு ஏற்பட்டு 
விடுறது. இதைப்போன்ற ஜனோ 
பகரரமான காரியம்‌ வேறே இல்லை. 
உலகத்தில்‌ எவ்வளவோ ஜனங்கள்‌ 
இன்ஷியூர்‌ செய்து வருறொர்கள்‌. 
அசனால்‌ எவ்வளவோ குடும்பங்கள்‌ 
காப்பாற்றப்‌ பட்டிருக்கின்றன. , இன்‌ 
னும்‌ எத்தனையோ பேர்கள்‌  இன்ஷி 
யூரன்ஸ்‌ செய்திருக்‌ ததினாலுண்டான 
லாபத்தின்‌ நிமித்தம்‌ பிழைத்து வருக 
றார்கள்‌. எத்தனையோ குடும்பங்‌ 
ருக்கு இன்ஷியூரென்ஸ்‌ செய்‌.இிருர்‌ 
ததின்ல்‌ டைத்த பணமே ஆஸ்தி, 
இர்தப்பணம்‌ இடைத்திராவிட்டால்‌ 
சோற்றிற்குத்‌ 


அரேகம்‌ பேர்கள்‌ 


இன்னும்‌ அவர்கட்கு 


தன்னை எவரும்‌ அறியாதது ஒரு பேரிய உதவி, 
டல்‌ 

உண்மைக்கல்வி நிறைந்த பெரியோர்கள்‌ எங்கோ 33 
ஒரு ஓதுக்டெம்‌ தேடி அங்குபோய்‌ உட்கார்ந்‌ தவிடுறொர்‌ 
கள்‌. அதுவே அவர்களுக்கு நிம்மதியான இடம்‌. தங்களை 7] 
எவரும்‌ அறியா ததைப்பற்றி அவர்களுக்கு அதிக ஆரர்தம்‌. 1 
அன்றியும்‌; தம்மைத்‌ தெரிந்தவர்‌ எவரும்‌ இல்லாமல்‌, அத 
னால்‌ எவ்வித சம்பாஷணேத்‌ தொல்லையுமின்றி யிருப்பது 
அதிகமான ஓய்வைத்‌ தருவதால்‌ 


களைத்‌ தொந்தரை செய்யாத 
மான்களுக்கு அதிக ஆரந்தமாக 


அமிர்த குணபோதினி 


திண்டாட .வேண்டியதாக இருந்தி 
ருக்கும்‌. 

மேலும்‌, இன்ஷியூரென்ஸ்‌ செய்‌ 
தால்‌ அதன்‌ பிரயோஜனம்‌ தனக்குப்‌ 
பிற்காலந்தான்‌ என்று யோசிக்க 
வேண்டியதில்லை, ஒருவன்‌ எந்த வய 
தில்‌ வேண்டுமானாலும்‌ அதன்‌ பலனை 
அடையலாம்‌. எல்லா வேலையிலும்‌ 
பென்ஷன்‌ இடைப்பதில்லை, எல்லா 
வியாபாரத்திலும்‌ எப்பொழுதுமே 
லாபம்‌ இடைப்பதமில்லை, ஆகையால்‌ 
தனவர்தரானாலும்‌ ஏழையானாலும்‌ 
உயிரோடு மாத்திரம்‌இருக்‌ சால்‌ வேலை 
செய்ய முடியாத காலத்தில்‌ தனக்‌ 
கும்‌ தன்னுடைய குடும்ப த்துக்கும்‌ 
தகுந்த பாதுகாப்பைத்‌ தேடி வைப்ப 
தற்கு லைப்‌ இன்ஷியூசென்ஸ்‌ தான்‌ 
உத்தமமான மார்க்கம்‌. ஆனதால்‌ உட 
னே முந்துங்கள்‌. ரூல்‌ புஸ்தகத்துக்கு 
இன்றே எழுதிக்‌ கேளுங்கள்‌, , 


க 


அர்த சுகத்தில்‌ அவர்கள்‌ அதிகப்பிரீதி கொள்ன்‌ தனர்‌, இத்‌ | 
தகையோரை மற்‌ றவர்கள்‌ மூடர்கள்‌என்றும்‌, ஏதும்தெரியாக்‌ 
கபோதிகள்‌ என்றும்‌ எண்‌ ணுறொர்கள்‌. அவ்விதம்கருதித்‌ தங்‌ | 


விலிவிட்டது.தான்‌ கல்வி 
கல்லாதா 


இருக்கறது. 


ருடன்‌ விண்பேச்சு பேச மனது ஓப்புவதில்லை, 


| 


1, தன்‌ வேலைக்கு உதவுகிற மனுஷ்‌ 


யர்கள்‌:_— ஒருவனைப்‌ பலர்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அதில்‌ சிலர்‌ பந்‌ 
துக்களா யிருப்பார்கள்‌, அவர்களின்‌ 
வேலை சமையற்‌ கட்டில்‌ கூட்டம்‌ 
போடுவதும்‌, ஈன்றாக ஆக்கி உண்டு 
விட்டு உறங்குவதுமா யிருக்கும்‌. 
இலர்‌ ஈண்பர்களா யிருக்கலாம்‌, அவர்‌ 
கள்‌ உல்லாஸமான பேச்சுத்‌ துணைவர்‌ 
களாய்ப்‌ பொழுது போக்குவதற்கு உத 
வுவார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ கெளரவப்‌ 
பட்ட மனுஷ்யர்களாயிருந்து ஒரு 
மரியாதை வந்தனாதிகளுடன்‌ விடை 
பெறுபவர்களா யிருப்பார்கள்‌, கடைசி 
யாகத்‌ தான்‌ செய்யும்‌ வேலைக்குத்‌ 
துணையாய்ப்‌ பக்கத்திலிறாக்து உதவி 


செய்து உழைக்கக்‌ கூடியவர்கள்‌ 
யாரென்று ஆராய்ந்து பார்த்தால்‌ ஒரு 
ட்டுக்குருவிகூட அசப்படாஅ. 


எல்லா உழைப்பையும்‌ தான்‌ ஒரு 
வனே ஒண்டியாகப்‌ படவேண்டிய 
தாயும்‌, அவ்விதம்‌ உழைத்துப்‌ பெறு 
இற பணத்தைச்‌ செலவிட மட்டும்‌ 
இந்தக்‌ கூட்டங்கள்‌ வழி செய்கிறவர்‌ 
களாகவுமே முடிவார்கள்‌. . இவ்விதம்‌ 
தனக்குச்‌ செலவை உண்டாக்குநறெவர்‌ 
களும்‌, தன்‌ அரிய காலத்தைத்‌ தமாஷ்‌ 
பேச்சு வழியில்‌ விரயப்படுத்தி விட்டுப்‌ 
போஃறவர்களும்‌ நாளைக்குத்‌ தனக்கு 
உதவுவார்களோ வென்று யோசித்தால்‌ 
அர்த சங்கதி அருமையாகவே இருக்‌ 
கும்‌. இதுவே ஒவ்வொரு குடித்தனத்‌ 
திலும்‌ இனமும்‌ நடக்கிறதும்‌ வீ ட்டதெ 
தலைவன்‌ ஏமாறுகிறதுமான சங்கத இ. 


தெரிந்திருக்கையில்‌; 


2. ழன்னதைக்‌ கோண்டு. பின்‌ 
னது:-குறித்த லெரைப்பற்றி நல்‌ 
லதங்‌ கெட்டதுமாய்ச்‌ தீர்மானிப்‌. 
பதற்கு அவர்கள்‌ முன்பு நடந்து 
கொண்ட விதங்களைக்‌ கொண்டு 
முடிவு செய்‌நறோர்கள்‌, முன்பு கெட்ட 
மனுஷ்யர்களாயிருந்து இப்பொழுது 
நமக்கு 'வேண்டியவர்களாகக்‌ காட்டு 
இறவர்களும்‌ உண்டு, அத்தகையோ 
ரைப்பற்றிய முந்திய ஸம்பவங்கள்‌ 
நமது நினைவுக்கு: வரும்போது அவர்‌ 
களுடன்‌ ஒன்றுபட்டுப்‌ பொருந்திப்‌ 
போக நமது மனது சம்மஇப்பதில்லை. 
இப்போதைய அதிக உறவு-நேசங்க 
ஸீன்‌ பயனாய்‌ நாளைக்கு என்ன மனஸ்‌ 
தாபம்‌ மூண்டு கொள்ளுமோ வென்று 
கவலைப்பட்டு சற்று ஒதுங்க வேண்டி 
வருகிறது, முன்பு அப்படிச்‌ லெ 
மனஸ்தாபங்கள்‌ நேர்ந்து மிருப்பதால்‌ 
அர்த நினைவு அடிக்கடி தோன்றி, தப்‌ 
பிசமோ —. வருத்தப்படுதலோ எது 
வும்‌ சம்பவியா இருக்கவேண்டுமே 
யென்று ஜூக்கிரதைப்‌ படவேண்டி. 
யிருக்கிறது. இவ்விதம்‌ ஜாக்கிரதைப்‌ 
படுற இடத்திலே உண்மையான 
அன்பு வற்றிப்போய்‌ உள்ளம்‌ ஒன்றுக்‌ 
கொன்று பொருந்தி ஒட்டிக்‌ கொள்‌ 
எத்‌ தவறிப்போய்‌ விடுகிறது. இதன்‌ 
காரணம்‌ முன்னதைக்கோண்டு இனி 
என்ன நிகழுமோ வென்று பின்ன 


. தைப்பற்றி எண்ணுதலின்‌ விளைவே, 


8. மரியாதையுள்ள சாதாரணத்‌ த 
leds emia ப ன்ன i 


ஒரு மனுஷ்யனுடைய 'வெளிவேஷ ட யோக்கெதைகளைப்பற்றி ஈன்றாகத்‌ 
இன்ன துதான்‌ அவன்‌ செய்யப்போகிறானென்பதைப்‌ 


பற்றி முன்னாடியே சொல்ல ஜோதிஷ சாஸ்திரப்‌ பயிற்‌? தேவையில்லை, 


952 


நம்முடன்‌ பழச நம்மை விட்டுப்‌ 
போகாதிருப்பவர்களிடம்‌ உண்மை 
யான அன்பு வளருகிறது. அவர்களை 
மரியாதைப்பட்ட மனுஷ்யர்களாய்‌ 
_ நினையாமல்‌ பல வேலைகளைச்‌ செய்யும்‌ 
படி. சொல்கிறோம்‌, லெ தவறுதல்‌ 
களிலே அவர்களைக்‌ கண்டிக்க 
றோம்‌. ல சந்தர்ப்பங்களில்‌ சண்டை 
பிடிக்கிறோம்‌. கோபப்படுகறோம்‌, 
ஆனால்‌, உள்ளன்பு விட்டூப்பேர்வ 
தில்லை. அவர்களும்‌ நம்மைவிட்டூப்‌ 
பிரிவதில்லை; தேற்று நாம்‌ இட்டி 
யதை$இன்றைக்கு அவர்கள்‌ நினைப்‌ 
பதுமில்லை. ஈம்மிது என்ன கோபி 
தீது மூறைத்தாலும்‌ ஈமது வேலை 
களைத்‌ தங்களின்‌ வேலைகளாக நினைத்‌ 
அச்‌ செய்துகொண்டு போதிறார்கள்‌. 


I, 
ஓ ப்‌ 
லி 
ஓஒ 
6 ஏ ம்‌ 
அழகும) ல கர EJ 


கம்பிரத்தோற்றமும்‌ பிறர்‌ 
மனத்தைத்‌ தடுமாறப்பண்ணு 
இற.து. வெகு. எளிதில்‌ நம்பி 
விடச்செய்கிறது, மிகவும்‌ உச்‌ 
தமர்களென்று எண்ண வைத்‌ 
அ மோசம்‌ செய்கிறது, ஒரு 
பிரமிப்னபக்காட்டிஎமா ற்றிவிடு 
கிறது, நம்பிவிட்டு சந்தியில்‌ 
நிற்கும்படி புரிகிறது. நாணயஸ்‌ 
தர்களென்று காண்பித்து ஈஷ்‌ 
டப்பட வைக்கிறது. நட்புக்கும்‌ 
காதலுக்கும்‌ இடம்‌ தந்து வீதி 
யில்‌ நிற்கச்‌ செய்கிறது. உஷார்‌ ! 


பழமா ப்பட்ட 
7 


ITT 


[1] 
ட்‌ 


அமிர்த குண்போதினி 


'இப்படிப்‌ பட்டவர்களிடம்‌ நாமும்‌ 
மரியாதை காட்டுவஇல்லை. அவர்க 
ளும்‌ நம்மிடமிருந்து ஒரு மரியாதை 
யை எதிர்பார்ப்பதில்லை. இவ்வித மரி 
யாதையற்ற சாதாரணச்‌ தன்மையில்‌ 
ஒருவரை யொருவர்‌ விரும்புகிற பாச 
மானது பெருகச்‌ செல்லுகிறது, 
இனி, மரியாதையுடன்‌ நாம்‌ ஈடத்த 
வேண்டிய இலர்‌ இருக்கிறார்கள்‌, அத்‌ 
தகையோரை நாம்‌ தவறிப்போய்‌ ஒரு 
கடின சொல்‌ பேசிவிட்டால்‌ உடனே 
கோபித்துக்‌ கொண்டு வீட்டை வீட்‌ 
டுப்போய்‌ விடுவார்கள்‌, மனஸ்தாபம்‌ 
முற்றிக்கொள்ளும்‌. இவ்விதம்‌ மரியா 
தைப்பட்ட இடத்தில்‌ யதார்த்த 
அன்பு பிரகாசிக்க முடியாமல்‌ **உப 
சா! அன்பு!' தான்‌ மேலோங்க உள்‌ 

ஞக்குப்‌ பசையற்றுப்‌ போ, 

இத்தகையோரை .மரியாதையா 
கவே நடப்பித்து அனுப்பிவிடும்‌ 
படி நேர்ர்துவிடுறெது. அத்த 


கையோரும்‌ நம்மிடம்‌ தங்கி 
நிலைப்பதும்‌ அபூர்வ மாகிறது, 
காமும்‌ அவர்களுக்கு வேலை 
எதுவும்‌ இடுவதில்லை, அவர்‌ 
களாவது வலிய வந்து செய்ய 
வருகிறார்களோவெனில்‌ அதுவு 
மில்லை. கடைசியில்‌ அவர்கள்‌ 


வந்து போனது ஒரு வீண்‌ சுமை 
யாகவும்‌, ஒரு வெறுஞ்‌ செலவாக 
வுமே ஆ), ஏதோ பரஸ்பரம்‌ உறவு- 
நேசம்‌ பாராட்டிச்‌ கொண்ட 
கெளரவச்துடன்‌ முடிவடைகி 
றது.  மறியாதைப்பட்டவகைக்‌ 
கும்‌, அந்தப்போலிமரியாதையற்ற 
சாதாரணப்பட்ட தன்மைக்கும்‌ 
உள்ள பேதம்‌ இது, 

7,5. தமந்தைவேலு முதலியார்‌, 


சுமிழில்‌ வெளிவர்துள்ள பல மொழிபெயர்ப்பு சாவல்கள்‌ அர்த ஆங்லெ 
்‌. முதல்‌ நூலின்‌ மறுபதிப்புப்போலவே இருக்கின்றது. தமிழ்சாட்டு இயல்பு 
்‌ அதில்‌ விளங்கக்‌ கானோம்‌ ! ஆயினும்‌ மொழிபெயரப்பாசிரியர்கள்‌ மற்றவர்‌ 
- சளுடையதை இகழ்ச்தூ தங்களுடையதைப்‌ புகழ்வதிற்‌ குறைவில்லை, 


(195-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி.) 


428. Let come what will! 
at last the end is sure, And 
every heart that loves with truth 
15 equal to endure. . TENNYSON: 

எது வருவதானாலும்‌ வாட்டும்‌, 
கடையில்‌ முடிவு நிச்சயம்‌. அன்பு 
நிறைந்த மனது உண்மையுடன்‌ நடித்‌ 
இருக்கும்‌. டேன்னிஸன்‌. 


429. The right faith of man 
is not intended to give him 
repose, but to enable him to do 
his work. RUSKIN, 


மனிதனுடைய சரியான ஈம்பிக்கை 
யானது அவனை இளைப்பாற விடுவதற்‌ 
கல்ல ; அவனை அவனுடைய வேலை 

யைச்‌ செய்யும்படி செய்வதற்காக. 
ரஸ்கின்‌, 


430. We have much to en- 
joy in the quiet and retirement 
of our own thoughts. 

LONGFELLOW: 

நாம்‌ ஈம்‌ எண்ணங்களுக்குள்ளேயே 
சாந்தமும்‌ அமைதியும்‌ அடைவதில்‌ 
நாம்‌ அனுப்விக்கும்‌ சந்தோஷங்கள்‌ 
பல இருக்கின்றன, லாங்பேல்லோ. 

431. Out of suffering comes 
the serious mind; out of salva- 
tion; the grateful heart ; out of 
endurance; fortitude ; out of 
deliverance; faith. RUSKIN: 


அவஸ்தையிலிருந்து உண்மையும்‌, 
சடைத்தேற்றத்திலிருந்து ஈன்றி விசு 
வாஸமும்‌, அக்கத்திவிருர்‌ து சுகமும்‌, 
விடுதலையிலிருந்து ஈம்பிக்கையும்‌ பிறக்‌ 
கிறது. ரஸ்கீன்‌. 
482. The seasons alter: ho- 
ary headed frosts. Fall in the 
fresh lap of the crimson rose. 
SHAKESPEARE, 
காலங்கள்‌ மாறுகின்றன. விச 
னத்தை விளைக்கும்‌ பனி சர்தோஷத்‌ 
தைக்‌ கொடுக்கும்‌ ரோஜாவின்‌ இதழ்‌ 
களில்‌ விழுகிறது. ஷேக்ஸ்பியர்‌. 


433. The resolute will of a 
strong  man...Struggles nobly 
with his foe. to. achieve great 
deeds. LONGFELLOW. 


ஒரு பலவானுடைய உறுதியான 
மனதானது பெரிய காரியங்களைச்‌ 
செய்ய அவனுடைய விரோதியுடன்‌ 

மேன்மையாய்‌ மன்றாடுறெ, து. 
லாங்பேலலோ. 


434. Let your own discre- 
tion be your tutor; suit the 
action to the word, the word to 
the action. SHAKESPEARE. 
. உன்‌ அறிவே உனக்கு ஆசானாக 
இருக்கட்டும்‌. வார்த்தைக்குத்‌ தகும்‌ . 
தாற்போல்‌ காரியத்தையும்‌, காரியத்‌ 
அதுக்குத்‌ தகுந்தாற்போல்‌ வார்த்தை 
யையும்‌ அமை. ்‌  ஷேக்ஸபியர்‌. 


ஸாகஸமும்‌ ஸமச்காமும்‌ செய்றெ கபட மன, த்தினர்‌ தங்கள்‌ குற்றத்தை 


மறைத்துக்கொண்டு ம ற்றவர்கள்‌ 


ஸாகஸமும்‌ ஸமத்காரமும்‌ செய்வதாய்த்‌ 


அற்‌, றுறொர்கள்‌,. தங்கள்‌ செஞ்சையே தட்டிக்‌ கேட்டுக்கொள்ளட்டும்‌, : - 


254 


435. Gather the rosebuds 
while ye may, Old Time is still 
a-flying, And this same flower 
that smiles to-day, To-morrow 
will de dying. HERRICK. 

உங்களால்‌ கூடிய பொழுதே 
ரோஜா மொட்டுகளைக்‌ கொய்து 
கொள்ளுங்கள்‌; ஈம்முடைய காலம்‌ 
பறந்துகொண்டே இருக்கி ற ௮. 
இன்று மலர்ந்து புன்சிரிப்புடன்‌ 
கூடிய இதே மலர்‌ நாளை வாடிவிடும்‌. 

்‌ ஹெரிக்‌, 

436. There is no path but 
one for noble natures. 

Mrs. HEMANS, 

கெளரவ இயற்கையைச்‌. கொண்ட 
மாந்தருக்கு ஒன்றைத்தவிர வேறு 
வழி கடையா. ஸ்ரீமதி ஹீமன்ஸ்‌, 


4817. 
unblest, Leans for all 
another breast, 


The weak soul, within itself 
pleasures on 

GOLDSMITH, 
பலஹீனமான ஜீவன்‌ (மனிதன்‌) தன்னிலே 


அமீர்த குணபோதினி 


489. Many have genius, but 
wanting art, Are for ever dumb. 


LONGFELLOW. 


பலர்‌ விசேகஃ புத்தியைப்‌ பெற்றி 
ருக்கின்‌ றனர்‌; , ஆனால்‌, கலைத்திறமை 
யைப்‌ பெறாதபடியினால்‌ அவர்கள்‌ 
என்றும்‌ மெளனமாக இருக்கின்றனர்‌, 
லாங்பேல்லோ, 


ம. E. பாஷியம்‌ நரயுடு, 
££ மனோகர விலாஸ்‌ ?” ஸ்ரீரங்கம்‌, 


[இஈச வியாசத்துடன்‌ 1, ௧. 
பாஷியம்‌ ££ அமிர்த குணபோதிணி ? 
யின்‌ ரேயர்களீடமிருர்‌ தம்‌, இவ்வுலக 
ணின்அம்‌, தனது தாய்‌ மாமனான இப்‌ 
பத்திரிகையின்‌ ஆசரிரியரிடமிருர்தும்‌ 
விடை பெற்றுச்சொள்இன்றான்‌. 
அவன்‌ ஆத்மா சாந்தி பெறுக, ப-ர்‌.] 


எதையும்‌ பெறாமல்‌ எல்லா இன்பங்களுக்கும்‌ 
பிறரையே சார்ந்து ிற்றொன்‌. கோல்ட்ஸ்மித்‌. 

438. There are three Immaterial 
things; not only useful, but essential to 
Live. No one knows how to live till 
he has got them. These are Admira- 
tion; Hope, and Love. RUSKIN. 


மூன்று அகோசாமான விஷயங்கள்‌ உள்‌ 
ளன ; அவை உபயோகமா யிருப்பதுடன்‌ 
வாழ்க்கைக்கு இன்றி யமையாததாயு மிருச்‌ 
கின்றன, அவைகளைப்பெறும்‌ வரையில்‌ எம்‌ 
மனிதனும்‌ எங்ஙனம்‌ வாழ்வதென அறிவ 
தில்லை. அவைகள்தான்‌ (கெளரவ) மதிப்பு, 
நம்பிக்கை, அன்பு என்பவை. ரஸ்கின்‌. 


கீசாலந்தொ : 
ட்டு தைரியத்தை 
யும்‌ பலத்தையும்‌ 
உலகனர்‌ மெச்சுவ 
தேன்‌? மணிதர்கள்‌ 


மிகவும்‌ பயங்காளி 


குசேலர்‌ அன்புடன்‌ அளித்த பசையற்ற வெள்ளவல்‌ கண்ணணுக்குத்‌ 
திவ்ய அமுதமாயிற்று, பக்தியுடன்‌ சபரி யளித்த கணி ழெங்குகள்‌ ஸ்ரீராம 
பிரானுக்கு ஸ*தோஷத்தைச்‌ கொடுத்து அவளுக்கும்‌ மோஆமார்க்கமாயிற்று. 


SE ELE ET ETE 
ரகர-றகர பேதங்கள்‌, ந 


CEE SEEN EE 0௮020 000 
(219-ஃ பக்கத்‌ தொடர்ச்சி.) 
மெய்ப்பட 


122. போருத்தல்‌ - பொருத்து கப்போனதை கோவிந்தன்‌ மறித்‌ 
தல்‌, பொறுத்தல்‌ சுமத்தல்‌ (122) தான்‌. 
அவன்‌ அர்த இரண்டு திரையையும்‌ ' 


பொருத்தி என்‌ தலையில்‌ வைத்தால்‌ 128, மந-—வாசனை, மறு 
நான்‌ பொறுப்பேனா ? மாசு. (128) மருவுள்ள புட்பங்‌ 
களை மறுவறக்‌ கழுவு, 
129. பொநப்பு_மலை, போ 
றுப்பு--சுமத்தல்‌. (128) வானளா 129, : மருகல்‌--ஒர்‌ ஊர்‌, மறுகல்‌ 
விய பொருப்பை யெடுத்துச்‌ சரெமேல்‌ _—-சுழலல, (129) மருகலில்‌ நேற்று 
வைப்பிற்‌ பொறுப்பேனோ 1 அடித்த காற்றினால்‌ குச்சு குடிசைக 


ட்‌ , ளெல்லாம்‌ மறுகல்‌ ஒரு பரிதாபச்‌ , 
124. மாத்தல்‌--பிரமித்தல்‌, மறத்‌ காட்சியா யிருந்தது, 
தல்‌—மற்ந்‌துவிடுதல்‌, (124) ஒரு ௪த்‌ 


... இயவாசகனை மரக்கத்தக்கதாய்‌ அலங்‌ 130: மரநத---மகரவாழை,மறுதகு 
கோலப்படுத்தனால்‌ உள்ளவையும்‌ மெடுக்தெரு, (180) தேசாதி 
மறத்தல்‌ அவன்‌ குற்றமல்ல, பதி இவ்விடம்‌ வரப்போதிறபடியால்‌ 

கெல்லாம்‌ ம லியவற்றால்‌ 
1954 ரம்‌ விருட்சம்‌, மறும்‌ வி EE EES 
நமன்‌, (125) மரத்தைப்‌ பிடுங்கிச்‌ அலங்கரித்திருக்கின்றன்‌. 
சாடலாமென்று வந்த மறத்தைப்‌ 131. மரநவல்‌--கஇட்டல்‌, மறு 
பார்த்து மார்க்கண்டன்‌ பயந்தான்‌. வஃ--சஸ்தாரி மிருகம்‌, (181) 
தகக படட ட்டம்‌ 5 
ரத ல்‌ ல்‌ மற்‌ அத்‌ யிருக்கும்‌ மறுவலைப்‌ பிடிக்க 
நமன்‌. (126) பாவமரல்‌ கடந்து ௫0 
நிற்கும்‌ பெரியோர்‌ மறல்‌ எருமைக்‌ 182. மரை—சாமரை; ஓர்‌ மான்‌, 
இடாவிலேறி வருவதைக்‌ கண்டு மறை-மர்திரம்‌, வேதம்‌, (132) 
அஞ்சுவரோ 1 மரைதனில்‌ வீற்றிருக்கும்‌ ' ஈன்மரை 


ள்‌ .  நேத்திரமுள்ள இலட்சுமி 

127. மரித்தல்‌--சாதல்‌, மறித்‌ அ ன்‌ ய்‌ மணக்‌ 
தல தடுத்தல்‌. (127) இராமன்‌ 

கோபமாய்க்‌ கடவில்‌ விழுந்து மரிக்‌ : (தோடநும்‌.) 


ம்‌ ட ப்‌ பழ இப்ப ட பய ப பட பம்‌ விட படபட 
அக்கிரமஸ்தர்கள்‌ இட்டத்திட்ட, திட்டு கேட்போரின்‌ ஆயுள்‌ பெருகு 
இறது. ஐசுவரியமும்‌ ஓங்குகிறது. இதனாலேயே அவர்களின்‌ இட்டு கட 
வுளுக்கு சம்மதமில்லை யென்பதை அறிய அவர்களுக்குப்‌ புத்தி வருமா ? 
ண ச்‌ 

ஒரு பெண்ணுடன்‌ களங்கமற்றிருக்கையில்‌ தன்னைப்பற்றி ஊரார்‌ 
ஏதேனும்‌ பேதமாய்‌ எண்ணுவரோவென்று மனதில்‌ படுவதில்லை. அப்பெண்‌ 
ணுடன்‌ தவறிவிடும்போது ம ற்றவர்கள்‌ ஏதாவது சந்சேடுக்கிறார்களாவென்று 
"கவனித்து ஸம்சயப்பட வைக்கறது, . . 


வவட 
ர்‌ மூளைக்கு வேலை, 
லவ IR ISOS NNER 
| 


(1) விடகதை வினா £ 
எட்டெழத்திலோர்‌ பெயர்‌. 


-7-8-ம்‌ சேரில்‌ அறுபத்துமூவரிலொருவராவர்‌, 
-6-7-8-ம்‌ கூட்டிடில்‌ அமரர்‌ பதியாவர்‌. 
-7-8-ம்‌ சேர்த்திடில்‌ சக சாரீரம்‌ பெற்றவராவர்‌. 
1-0-8-ம்‌ சேர்ந்திடில்‌ வீட்டிற்‌ கடைப்பாகும்‌. 
1-7-8-ம்‌ சேர அமரராவர்‌. 
1-8-ம்‌ பார்க்கில்‌ தணலைத்‌ தண்ணீரிற்‌ போட்ட சப்தமாகும்‌, 
6-7-8-ம்‌ பார்த்திடில்‌ திருமண மகனாகும்‌. 
ட 8. எட்டெழுத்தையும்‌ சேர்த்துப்‌ படித்தால்‌ இலங்கு தமிழ்‌ நாட்டி 
லோர்‌ உயர்தெய்வமாகும்‌. ்‌ 98. 5. கநஷ்ண ஐயர்‌, 


(2) விடூகதை வினா? 


இரண்டெழுத்தாலாகய ஓர்‌ சொல்‌ முதலெழுத்‌,து இறைவன்‌ இருமரந்தி - 
ரத்தைக்‌ காட்டும்‌. கடையெழுத்து தபோதனரின்‌ முதலெழுத்தைக்‌ காட்‌ 
டும்‌. இரண்டெழுத்தும்‌ சேரில்‌ பரமனின்‌ இருநாமமும்‌, நீர்வாழ்‌ ஜர்‌ அக்களில்‌ 
ஒன்றின்‌ காமமுமாகும்‌. க. ராமசாமி. 


| 
எழுத்து மாற்றுச்‌ சோற்கள்‌. 


1 
3 
௦ ௫ செ 


ஐஐ ஐம்‌ ஐய 


எழுத்து மாற்றுச்‌ சொல்லாவது ஒரு சொல்விலுள்ள எழுத்‌ அக்களை 
மாற்றி வேறு விதமாகக்‌ கோப்பதனால்‌ உண்டாகும்‌ மற்றொரு சொல்லாம்‌, 
இதனடியிற்கண்ட சொ ற்களிலுள்ள உயிர்களையும்‌ மெய்களையும்‌ பிரித்‌ அத்‌ 
தக்கவாறு கோர்த்தால்‌ ஒவ்வொரு சொல்லும்‌ ஒவ்வொரு பிரசித்தமான ஸ்தலங 
களின்‌ பெயராகும்‌. ஏற்ற இடத்தில்‌ தர்ககரத்தை ஈ றந்து னகரமாகவும்‌ 
ஈற்று ககாத்தைத்‌ தன்னகரமாகவும்‌, மகரத்தை இனமெல்லெழுத்தாகவும்‌ 
மாற்றிக்கொள்ளலாம்‌. 


அச்சோற்களாவன. 
1. அன்பமி ்‌ 5. தம்‌ உரை 9. கூரான்‌ 
9. ஊரார்‌ 6. சாகி 10. ஆநிமன்‌ 
3. காகம்‌ 7. மேவாதர்‌ 11. சீர்மங்க 
க, கரமே 8. சம்பத்ரமி 12. என்ரைன்‌ 
கணியூர்‌ 1, 5. KM. E. ழஹம்மது யாக்கூபு சாஹிப்‌, 
11 


்‌ ஆடிமாத ஸஞ்சிகையில்‌ 2920-ம்‌ பச்சமூள்ள விடுகதை வினாவிற்கு 
விடை:--1. ரத்தினம்‌. சாகரத்தினத்திற்கு மசனல்லாவிட்டால்‌ மகள்‌ 
ஆகவேண்டும்‌. 2. கரவேரி, 8: பங்தனி, A, பாதிரி, 


இடி கூடிய ஈமது 

- கடையில்‌, 

TER 66 ப இ 
லை ஒரு பத 

ரி கையைத்‌ 

தொடர்ந்‌ து 


வாரிப்பவர்கள்‌ அவ்வளவுடன்‌ நின்று 
விடலாகாதென்றும்‌, அப்பத்திரிகை 
யின்‌ ஆசிரியர்‌ என்னென்ன நூல்கள்‌ 
எழுதியிருக்கிறார்‌ என்று விசாரித்து 
அந்த நூல்களையும்‌ தருவித்துப்‌ படித்‌ 
அ இன்புற வேண்டுமென்றும்‌, இந்த 
வகையில்‌ ஆசிரியரை ஆதரித்து உத்‌ 
ஸாகப்படுத்த வேண்டுமென்‌ றும்‌”? அல்‌ 
லாபிச்சை கூறினார்‌. 


கட்க 


₹ நூல்களில்‌ இரண்டு விதம்‌ 
உண்டு, ஆரியர்கள்‌ அதிக பொருட்‌ 
செலவில்‌ தங்கள்‌ நூலை அச்சிட்டு 
வெளியிடுிறார்கள்‌. சில வருஷங்க 
ளில்‌ அர்த நூலின்‌ பிரதிகள்‌ யாவும்‌ 
செலவாகிவிடுனன்‌ றன. அவைகளை 
விற்று வந்த பணத்தை ஆசிரியர்கள்‌ 
உப்பு-புளி-மிளகாய்‌ செலவிற்கு உப 
யோகப்படுத்திவிடுகிறார்கள்‌. பிறகு 
அடுத்த பதிப்பாக அந்த நூலை அச்‌ 
மெ அவர்களிடம்‌ பணம்‌ இருப்ப 
இல்லை. நூலும்‌ அடுத்த பதிப்பு வெளி 
வருவதில்லை, பிறகு எவ்வளவு ர 
யம்‌ கொடுப்பினும்‌ அந்த நூல்களும்‌ 
விலைக்குக்‌ டைப்ப தில்லை. இவ்வித 
மான நூல்களை அவைகள்‌ வெளிவந்த 
பொழுதே வரங்கிவி டவேண்டும்‌. 


சற்று தாமதம்‌ செய்தால்‌ பிறகு அப்‌ 
புஸ்தகங்கள்‌ இடைக்காமலே போய்‌ 
விடக்கூடும்‌. இது ஒரு விதம்‌, இனி 
மற்றொருவித ஆரியர்கள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நூலில்‌ நூறு 
பிரதிகள்‌ இருக்கும்பொழுதே இரண்‌ 
டாம்‌ பதிப்பு அகச்டெ முற்பட்டு விடுக 
றார்கள்‌. இவ்வித நூல்கள்‌ எந்த 
நாளிலும்‌ விலைக்குக்‌ இடைத்தபடியே 
இருக்கும்‌. ஆக நூற்‌ பிரசுரங்களில்‌ 
இரண்டு விதம்‌ உள்ளன? என்று 
தாண்டவக்கோன்‌ உரைத்தார்‌. 
கல்‌ 

“ஒருவன்‌  கெட்டுப்போவதற்கும்‌ 
செய்யத்தகாத அர்க்கிருத்தியங்களை ச்‌ 
செய்துவிடுவதற்கும்‌ ஆகி காரணம்‌ 
கடுகளவாய்ச்‌ தோன்றிய ஒரு தீய 
நினைவுதான்‌. இந்த நினைவை ஆரம்‌ 
பத்திலேயே அடைப்பத்தாற்‌ சிங்கா 
ரித்து ரெஞ்சைவிட்டுத்‌ அரத்தியிருர்‌ 
தால்‌ வெகுபேர்‌ யோக்கியர்களாகவும்‌, 
சத்தியநெறி தவறா தவர்களாகவும்‌ 
வாழ்ந்து சென்றிருக்கலாம்‌, ஐயோ ! 
அதுதானே இல்லை. அர்தத்‌ தீய 
நீனைவு நாவுக்கு மிக்க ருசிக்கறறது ; 
நெஞ்சுக்கு சாராய உத்ஸாகத்தைப்‌ 
போல்‌ ஒருவித ஊக்கம்‌ கொடுக்க 
றது. ஸதா அந்த நினைவிலேயே 
மனது ஊறி மேன்மேலும்‌ ஆகாசக்‌ 
கோட்டை கட்டுகிறது, அந்த 
நினைவை நிறைவேற்றிப்‌ பார்த்து 
அதன்‌ இன்பம்‌ எப்படியிருக்றெ 
தென்று அறிர்துவிட மனதிற்குப்‌ 
பலவித தூண்டுதல்கள்‌ உண்டா 
விடுகன்றன, இவ்விதம்‌ தன்‌ நீனை 
வுக்த துடிமையாகீவிட்ட ஒரு 


வியாபாரிகளுக்குச்‌ கொடுக்கற கமிஷன்‌ செலவை விளம்பரம்‌ போடுவ 
தற்குச்‌ செலவிட்டால்‌ கைமேல்‌ பலனுண்டு என்கிறார்‌ ஒருவர்‌, 


dd 


258 


மனுஷ்யன்‌ தனிமையாக இருப்பது 
மிக்க அபாயகரமான து ; பயங்கரழ 
மான து. தனிமையாய்‌ இருக்கையில்‌ 
தான்‌ அந்த  நினைவின்படி காரியத்‌ 
தைச்‌ செய்துவிட வெகு பரபரப்பாய்‌ 
இருக்கின்றான்‌. அவனது திய காரி 
யத்திற்கு ஏற்ற தருணம்‌ கூடிவிடுங்‌ 
காலையில்‌ அவனும்‌ அதற்குத்‌ தயாரா 
விடும்போது, அர்த சமயத்தில்‌ சிறு 
குழந்தைகளோ அல்லது வேறு 
மனுஷ்யர்களேோ அங்கு வந்துவிட 
வே, அவன்‌ செய்யவிருந்த அஷ்‌ 
மத்தியம்‌ தடைபட்டுப்‌ போகிறது. 
அப்படா! ஈல்ல வேளை, கொடும்பாத 
கத்திலிரு்தும்‌ எப்படியோ தப்பி 
விட்டோம்‌ என்று அவனே சந்தோ 
ஷூப்பட்டுக்கொள்கிறான்‌. அதுமுதல்‌ 
தனது தியநினைவையும்‌ வெறுத்து 
விட்டுவிடப்பார்க்கிறான்‌. அனால்‌, 
மற்றொரு சமயத்தில்‌ ஒரு தனித்த 
வசதி அவனுக்குக்‌ இடைத்துவிடுகி 
றது; அத்தருணத்தில்‌ எவரும்‌ அங்கு 
வராமலே போய்விடுகிறார்கள்‌. தடை 
படுத்த ஒருவரும்‌ இருப்பதில்லை. இவ 
னும்‌ அந்தச்‌ சமயம்‌ டைத்தற்கரிய 
ஒரு அதிர்ஷ்ட? தருணமென்று 
பூரித்து அர்த ரேரத்திலே தனது 
திய நினைவைக்‌ காரியத்தில்‌ காண்‌ 
பித்து ஈடத்திச்‌ கெட்டுப்போய்‌ விடு 
இரான்‌. அதற்குப்‌ பிறகு ஹா! பாழா 
ய்ப்‌ போனோமே! பாதகனானோமே! 
கடவுளின்‌ ஸர்நிதியிலும்‌, உத்தமர்க 
ளின்‌ முகத்துக்கு எதிரிலும்‌ நிற்பதற்‌ 
கு உள்ளம்‌ சாணி ஈடுக்குறுகன்றதே ! 
அந்தோ! நாம்‌ படித்த படிப்பென்ன; 
பேசிய ஞானங்களென்ன, ஊராருக்‌ 
குச்‌ கொட்டிய கல்விப்‌ பிரஸங்கங்க 
னென்ன. இவ்வளவும்‌ ஈமது விஷயத்‌ 
இல்‌ உபயோகப்படுச்திக்கொள்ளத்‌ 
தவறி பெரியபாதகச்‌ செய்கையில்‌ கை 


அமிர்த குணபோதினி 


[சுக்கிலணு 


நனை த்துவிட்டோமேயென்று அங்க 
லாய்க்கிறான்‌; அழுது புலம்புகிறான்‌; : 
கண்ணீர்‌ பெருச்குகிறான்‌. இவன்‌ 
தன்‌ தீய நினைவுக்கு இரையான மர்‌ 
மம்‌ அவன்‌ [ஒருவனுக்கு மட்டுமே 
தெரியுமாயினும்‌, அதுஅவன்‌ வாணாள்‌ 
முழுதும்‌ அவன்‌ நெஞ்சை யறுத்துச்‌ 
சத்திரவசை செய்துவிடுகிறது. இவ்‌ 
விதம்‌ வெளிக்கு வராமல்‌ மறைக்கப்‌ 
பட்டுப்போன வகையில்‌. அவன்‌. வெ 
ளிச்கு மிச்ச  ௪த்தியவர்சனாகவும்‌ 
யோக்தியனாசவும்‌ காண்பித்‌தக்கொள்‌ 
வள வசதி வாய்ப்பதும்‌ ஒருவித 
அதிர்ஷ்டத்தின்‌ மேன்மை தான்‌, 
ஆனால்‌, சிலாத விஷயத்தில்‌ அவர்கள்‌ 
செய்துவிட்ட தியகாரியம்‌ பஹிரங்கத்‌ 
அக்கு வர்துவிடுறெது! ஹா! அப்‌ 
பொழுது நற்பெயரும்‌ கெடுகிறது ; 
கொலை பழி பாவங்களும்‌ குழ்றெது ; 
புதிய விரோதிகளும்‌ ஏற்பட்டுவிடுறார்‌ 
கள்‌. இன்னும்‌ ௮ரசாங்க தண்டனை 
யும்‌ வேறே கிடைச்துவிடுகிறது, இவ்‌ 
வளவுக்கும்‌ தடுப்பதற்கு மனுஷ்யர்க 
ஸின்றி அவன்‌ தனிமையா யிருந்ததே 
காரணம்‌. அவன்‌ கையிலே தீக்குச்சி 
யிருந்தது; அவன்‌ எதிரிலே பஞ்சு 
மூட்டை யிருந்தது, எவரேனும்‌ தடுக்‌ 
இருந்தால்‌ அவன்‌ அந்தப்‌ பஞ்சுமூட்‌ 
டையில்‌ செருப்பு வைக்கரமல்‌ தப்பிப்‌ 
போயிருக்கலாம்‌. முன்பு இரண்‌ 
டொருதரம்‌ தப்பிப்‌ போயிருக்கிறான்‌, 
ஆனால்‌ இர்த தடவையோ தப்புவிப்பா 
நின்றி நெருப்பு வைத்துவிட்டான்‌. 
இப்படியாய்விட்டவசையிலே, வெளி 
க்குவராத தன்‌ கெஞ்சுமட்டும்‌ அறிந்த 
தியமினைவின்‌ பாதகச்‌ செய்கை ஒரு 
இனுசாகும்‌. இணி, வெளிக்கு வந்து 
மானம்‌ இந்த வைக்கற பாதகச்‌ 
செய்கை மந்றொரு இனுசாகும்‌. புஸ்‌ 
சக வகையில்‌ இரண்டு தினுசு என்று 


பப ப ப ப்படி பபப ப்படி ப ட 
விவாகத்துச்குப்‌ போசாதவனுக்கு அங்கு ஈடர்த எந்தச்‌ சண்டையிலும்‌ 
சம்பர்தமில்லை, எவ்வித செலவுகளுமில்லை, ஈல்ல பெயரும்‌ வேறே | 


கூறியதுபோல இதிலும்‌ இரண்டுவித 
மாகும்‌??_—என்று தொர்திராயர்‌ விவ 
ரித்தார்‌. 

க 

“என்றைக்கும்‌ 

வனே பாக்யெவான்‌. : அவன்‌ உறுத 
யை நம்பலாம்‌, ஆனால்‌, ஒருமுறை 
தனது துஷ்ட நினைவுக்கு இரையா 
இப்‌ பிறகு யோக்கியனாக நடக்கப்‌ 
பார்ப்பவனுடைய உறுதியோ திடமற்‌ 
றது;  பலமில்லாசது. மற்றொரு 
தனித்த சர்தர்ப்பங்‌ கூடிக்கொள்ளும்‌ 
பொழுது மறுபடியும்‌ கெட்டுப்போய்‌ 
விடுகிறான்‌. அடடா! என்ன மூடத்‌ 
தனமான காரியத்தை மிண்டும்‌ 
செய்துவிட்டேன்‌ என்று தன்னையே 
நொக்துகொள்ளுகறான்‌. திருடனுக்‌ 
குச்‌ இருடச்‌ சமயம்‌ கிடைப்பது 
போலும்‌; விபசாரக்‌ .கள்வனுக்கு 
அதற்கு ஏற்ற நேரமும்‌ ஒருவித கெஞ்‌ 
சத்‌ துணிகாழும்‌ ஏற்பட்டுவிடுவது 
போலும்‌ இவனுக்கும்‌ நெடுகத்‌ தவ 
நிப்போகப்‌ பல தருணங்களும்‌ வாய்த்‌ 
தக்கொண்டே வந்து பரம சண்டா 
எனாய்‌ விடுகறான்‌?? என்று ஏலேலோ 
தங்கர்‌ எழுந்து பேசினார்‌. 


தவரு திருப்ப 


ர்க 

பெண்கள்‌ ரெறுப்புக்குச்‌ சமம்‌ ; 
ஆடவர்களோ “டுபட்ரோல்‌'? எண்‌ 
ணெய்க்குச்‌ சமம்‌. இரண்டும்‌ அரத்‌ 
தூர இருக்கவேண்டும்‌. சற்று நெருங்‌ 
இனாலோ திடீரென்று ப ற்றிக்கொண்டு 
ஒன்றிப்‌ பாழாய்விடும்‌. ஆனதால 
தான்‌ ஒதுங்குகல்‌, விலகிச்‌ செல்‌ 
லுதல்‌, தனித்து இராதிருத்தல்‌, சரீ 
ரத்தை ஈன்கு மூடிக்கொள்ளுதல, 
தமது தேக காந்தியால்‌ மற்றவரின்‌ 
மனத்தைக்‌ களங்கப்படுத்தாதிருத்தல்‌ 
முதலிய ஆசரணைகள்‌ பெண்களுக்கு 
ஏற்பட்டுள்ளன. ஆடவர்கட்கும்‌. சில 
சண்டி சமான விதிகள்‌ விதிச்சப்பட்‌ 
டுள்ளன. இவற்றின்‌ எல்லை மீறுகை 


்‌ 


நம்து கடை 


259 


யில்‌ அப்பொழுது நேரவேண்டிய 
இங்கு. ஸம்பவித்துக்கொள்கிறது?? 


என்று அப்பளம்‌ பிள்ளை பகர்ந்தார்‌. 
Ka 


** தங்களால்‌ செய்யக்கூடிய சொ 
ற்ப உதவிகளுக்குக்‌ கூட, அதைச்‌ 


செய்வித்துக்‌ கொடுப்பதில்‌ தங்க 
ளீன்‌ உயரிய அந்தஸ்துக்கு என்ன 
வோ பெரிய 


ஒட்டை ஏற்பட்டுப்‌ 
போகுமென்று லெர்‌ மெதுவாய்‌ ஒது 
ங்்கொள்ளுகறார்க?? ளென்று இரு 
மல்‌ முதலியார்‌ இயம்பினார்‌. “அப்‌ 
படியும்‌ சிலர்‌ உண்டுதான்‌; தன்‌ வகுப்‌ 
பைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ பெரிய பதவி 
யில்‌ இருக்கையில்‌, தன்‌ வார்த்தைக்‌ 
கும்‌ அங்கு அதிக செல்வாக்கு இருக்‌ 
கையில்‌, ஒரு ஏழை தனக்கு ஒரு 
வேலையோ, உதவியோ எதுவோ ஒன்‌ 
றுக்கு பொமிசு செய்யும்படி. வேண்டு 
இரான்‌. ஓ! எனது அந்தஸ்துக்கு அப்‌ 
படிப்போய்‌ வேண்டுவது கெளரவக்‌ 
குறைவு என்று மறுத்துவிடுறார்‌, 
பிறகு அவன்‌ ஒரு சில்லரைக்கடை 
வைத்துக்கொண்டு பிழைக்கப்போய்‌ 
விடுகிறான்‌.  இத்தனைக்குக்‌ கெளர 
வம்‌ கொண்டாடிய இந்த, மனுஷ்‌ 
யனோ மறு வருஷத்தில்‌ கண்‌ மூடிக்‌ 
கொள்ள, சொத்துகளெல்லாம்‌ மஹே 
ந்‌ இர ஜால)த்துகளாய்ச்‌ லெ வருஷம்‌ 
களில்‌ தெறியோடி.விடுறது. : இதற்‌ 
குள்‌ திக்கற்றுச்‌ சில்லரைக்‌ கடை 
வைத்தவன்‌ விருத்தியை டந்து 
பெரிய மளிகைச்‌ கடைக்கு எஜமானா 
இவிட, அவன்‌ கடையிலே காலமாய்‌ 
விட்ட கெளாவ மனிதரது. மைந்தன்‌ 
வேலையாளாய்‌ அமருகிருன்‌ ! பாராட்‌ 
டிக்கொண்ட கெளரவமெல்லாம்‌ 
எங்கே போயிற்று? என்று புண்பட்ட 
மூர்த்தி புகன்றார்‌. “(இரண்டு நெருங்‌ 
இய நண்பர்கள்‌; இந்த இருவருக்கும்‌ 
தெரிந்த கனவான்‌ ஒருவர்‌: அவரிடத்‌ 
தில்‌ தனக்கு ஆகவேண்டிய ஒரு காரி 


260 


யத்திற்காகத்‌ தன்‌ பக்கமாய்‌ வந்து 
இல வார்த்தைகள்‌ பேசும்படி. எளிய 
வர்‌ தனது ஈண்பரை வேண்டுகரர்‌. 
இவரைவிட அரச ஈண்பருத்கு அந்தக்‌ 
கனவானை அதிகம்‌ தெரியும்‌. அந்த 
நண்பர்‌ வந்து பே௫னால்‌ எவ்விதமும்‌ 
கரரியம்‌ சற்று அனுகூலப்படும்‌. ஆயி 
னும்‌, அந்த ஈண்பர்‌ தாம்‌ இருக்கும்‌ 
அந்தஸ்தை அந்த. சமயத்தில்‌ விரல்‌ 
விட்டு எண்ணக்‌ தொடக்கிவிடுநிறோர்‌. 
இர்த வேளையில்‌ அந்த ஈண்பரை 
ஏழை நண்பர்‌ அழைக்க, அதற்கு அம்ச 
அந்தஸ்து ஈண்பர்‌ “நீங்களோ 
போய்ப்‌ பேசுங்கள்‌, அந்தக்‌ கனவான்‌ 
சம்மிருவருக்கும்‌ புதியவால்லவே?_. 
என்று சொல்வி ஒஅங்கிக்கொள்ளுி 
ரேர்‌. பிறகு இச்சு எளிய நண்பரே 
போய்ப்‌ பேசிக்‌ காரியத்தை ஏதோ 
ஒருவிதமாய்‌ மூடி ச்துக்கொள்ளுகி 
ரர்‌. இதில்‌ அந்த ஈண்பர்‌ கூட வந்து 
ஒரு வார்த்தை அக்சனவாணிடம்‌ 
சொல்லிவிட்டால்‌ அர்த வென்னீ 
ரிலே வீடு வெந்தா போய்விடும்‌? என்‌ 
னவோ தங்களின்‌ கெளரவத்தைப்‌ 
பிரமாதமாய்‌ எண்ணிக்கொண்டு, 
தங்களால்‌ செய்யக்கூடிய சொ ற்பகை 
சகாயம்‌, வாக்கு சகாயங்களுக்குக்கூட 
இப்படி தா.ரச்சிலே போய்‌ விரல்விட்‌ 
டு எண்ணியபடி. நின்றுகொண்டுவிீடு 
கிறார்கள்‌. என்னவோ பெரிய அம்‌ 
கீஸ்து படைத்தசிலாஅ புத்திப்போக்‌ 
குகள்‌ இப்படி யெல்லாம்‌ கோணா 
மாணல்களாசவும்‌, தமது செல்வாச்‌ 
கைச்‌ கொண்டு பிறருக்கு ஒரு 
சிறு உபகாரத்தைச்‌ செய்யக்கூடப்‌ 


பின்வாங்குறெவர்களாகவும்‌ இருக்கி 
றார்கள்‌? என்று பழு,ச்தபழம்பே௫னார்‌. 
ர்‌ 


அத்திப்பட்டு விதியால்‌ 
அறிவு மயங்கி செய்யத்தகாச ஒரு 
்‌ அச்ரெம காரியத்தைச்‌ சிலர்‌ செய்து 
விடுகிறார்கள்‌. ஆனாலோ, பிறகு அதன்‌ 
' பயனாக பெரிய அறிவு வரப்‌ பெற்றுத்‌ 


அமீர்த்‌ குணபோதினி 


தங்களின்‌ ஜீவியத்தில்‌ மறுபடி என்‌ 
றைக்கும்‌ அவ்வித தப்புச்‌ செய்கை 
யைச்‌ செய்யாதபடி தங்களை ஜாக்கி 
தைப்படுத்திக்கொண்டு ஒழுங்காக 
விடுகிறார்கள்‌, தங்களைச்‌ தப்பு வழி 
யில்‌ இழுத்தவர்களிடமிருந்து வில 
யும்‌ விடுகிறார்கள்‌, இது உத்தமர்க 
ளின்‌ போக்கு. பூர்வத்தில்‌ விசுவா 
மித்‌திரர்‌ மேனகையால்‌ அர்த நிமிஷம்‌ 
காமபாவசராய்க்‌ கெட்டழிந்தாலும்‌, 
அடுத்த நிமிஷத்திலே மேனகை யார்‌, 
அவளுக்குப்‌ பிறந்த மகள்‌ யார்‌ என்ற 
நினைவேயற்றுப்‌ பழயபடி தாடி ரிஷி 
யாக மாறிவிட்டார்‌?” என்று கோடி 
லக்கோனார்‌ தமது வார்த்தைகளைச்‌ 
கொட்டினார்‌. 
xa 

“சிலர்‌ தங்களுக்கு ஒரு காரியம்‌ 
ஆகவேண்டிய சமயத்தில்‌ மற்றவரு 
டன்‌ “(அதிக உறவு? பிடித்துவிட்டு, 
அப்பால்‌ “அதிக உரவை?? எண்ணி 
அவர்கள்‌ கட்டச்‌ சேரும்போது தங்க 
ளின்‌ அருகே நெருங்கவிடாமல்‌ 
அத்தி ஒதுங்கி அன்னிய முகமாய்ப்‌ 
போகிறார்கள்‌. இன்னும்‌ இலர்‌ ஒருவ 
னுக்கு எந்த சமயத்தில்‌ பக்கத்துத்‌ 
அணையாய்‌ இருந்து அவன்‌ கண்ணீ 
மைத்‌ அடைத்துத்‌ தேற்றித்‌ தைரி 
யம்‌ பேசவேண்டுமோ, அர்த நேரத்‌ 
அக்கு வெகு அரத்திலே வேறொரு 
ஊருக்குப்‌ போய்ச்‌ குர்திவிட்டு உப 
சாரக்‌ கடிதங்கள்‌ எழுதி மன்னிக்கும்‌ 
படி கேட்டுவிட்டுத்‌ தப்பித்துச்‌ 
கொண்டு போய்விடுகிரார்கள்‌. அவர்‌ 
கள்‌ பெரிய புத்தி படைக்காமற்போய்‌ 
விடுவதும்‌, அதற்கேற்றபடி அவர்க 
ஸின்‌ நிலை இருப்பதும்‌ காலபேதம்‌ 
தான்‌”? என்று உலக சுபாவத்தைப்‌ 
பற்றி உக்கா ஸாஹேப்‌ உரைத்தார்‌, 
இச்துடன்‌ நமது கடையும்‌ முடிவு 
பெற்றது, 1 
பஹதூர்‌? போன்வண்டு சேட்டியார்‌. 


(199-ம்‌ பக்கத்‌ தோடர்ச்சி:) 


ணன வண 


மாதவன்‌:--சாம்பான்‌! என்ன சங்‌ 
கதி? இன்னும்‌ பண்ணை ஐயர்‌ மகள்‌ 
தன்‌ சணவன்‌ வீட்டிற்குப்‌ போகவில்‌ 
லையா? சும்மா சொல்லு. 

கரப்பன்‌:--இல்லெ, சாமிஇல்லெ: 
எங்களை யெல்லாம்‌ தவிக்கவிட்டூட்டு 
ஒரேயடியாகப்‌ பூட்டாங்க சாமீ??? 
எனக்கூறித்‌ தேம்பித்‌ தேம்பி யழு 
தான்‌. 

மாதவன்‌ என்ன செய்வன்‌? 
இரண்டு கையையும்‌ பிசைந்து கொ 
ண்டு “அப்பா ! சாம்பான்‌ ! சங்கதி 
யைச்‌ சொல்லேன்‌; குழுதத்திற்கு 
என்ன?” என்று ஈடுங்யெ வண்ணம்‌ 
கேட்டான்‌. 

கருப்பன்‌: சாமி ! அந்த அம்மா 
அஞ்சும்‌ பொரும்‌, திய லக்ஷிமி ணெத்‌ 


இலே விழுந்து மடிஞ்சிட்டாங்க 
சாமி! என்று கூறி மிண்டும்‌ அழு 
தான்‌. 


மாதவன்‌ தமசையிற்‌ சாய்ந்து விட்‌ 
டான்‌. அழுத சாம்பான்‌ தன்‌ அழு 
கையை நிறுத்திவிட்டு “சாமி, சாயி”? 
யென மாதவனை யெழுப்பினான்‌. 
நெடுரேரம்‌ மாதவன்‌ ஒன்றும்‌ பேச 
வில்லை, சாம்பானுக்கு ஈடுக்கம்‌ உண்‌ 
டாடி விட்டது. மீண்டும்‌ “சாமி, 
சாமி!? யென்றான்‌. மாதவன்‌ சிறிது 
கண்ணைத்‌ இறந்து பார்த்து எழுந்‌ த 
உட்கார்ந்தான்‌. நிலவு பால்‌ போலக்‌ 
காய்ச்‌ தும்‌ உலகமே அவனுக்கு இருள்‌ 
மயமாகத்‌ தோன்றிற்று. இது கன 
வோ, கனவோ எனச்‌ இந்தித்தான்‌. 


அந்தோ! உண்மை போய்யாதல்‌ 
யாங்ஙனம்‌? முன்னால்‌ சாம்பான்‌ 
நிற்ன்றான்‌; அவனுக்குப்‌ பின்‌ சிறு 
குடிசை தோன்றுது. நாற்புறமும்‌ 
நெல்வயல்‌; அவைகளில்‌ இருந்து தவ 
ளோகள்‌ கத்தியவண்ணம்‌ இருக்கன்‌ 
றன, இவற்றை யெல்லா நேரிற்‌ 
கண்டு கொண்டிருந்தும்‌ கனவென 
அவன்‌ .எங்கனம்‌ நினைப்பான்‌! தடு 
மாற்றத்தோடு “அந்த அம்மா எந்தச்‌ 
ணெற்றிலே விழுந்தது!!! என்று 
கேட்டான்‌ மாதவன்‌. 

கரு:-ஈம்ப வூருச்‌ சட்டெ யிறாக்‌ 
இற சாமி நந்தவனத்துக்‌ இணெத்தி 
லிங்க. 

மாத:--சரி! நீ படுத்துக்கொள்‌; 
நான்‌ வீட்டிற்குப்‌ போகிறேன்‌, 

௧௫; இல்லிங்க; நீங்க ஒண்டியா 
எப்படி போவிங்க? கானும்‌ கொஞ்ச 
தூரம்‌ வர்ரேன்‌. 

மாத:--வேண்டாம்‌, வேண்டாம்‌. 
எனக்கென்ன பயமா? எனக்‌ கூறிப்‌ 
போய்‌ விட்டான்‌. 

% % % 


மாதவன்‌ குழுதத்தைப்‌ பிரிந்தது 
முதல்‌ உலக வாழ்க்கையில்‌ வெறுப்புற்‌ 
றவனாய்ப்‌ பலவிடங்களிலும்‌ அலைந்து) 
பின்னர்‌ “£ஆமதாபாத்‌!!தை யடைந்து 
மகாத்மா காந்தியடிகளின்‌ “சபர்மதி 
யாமத்தில்‌ ஓர்‌ மாணவனாகச்‌ 
சேர்ந்தான்‌, அன்று முதல்‌ இன்று 
வரை உத்தம மாணவனாய்‌ ஒழுக்க 


202 
சீலனாய்க்‌ கல்வி பயின்று. வந்தான்‌. 
காந்தியடிகள்‌ “அதர்மிதி??ச்காகத்‌ 
தென்னாடு போம்‌ பொழுது, அடிக 
ளோடு ஈமது மாதவனும்‌ வந்தான்‌. 
தஞ்சைக்கு அடிகளோடு அவன்‌ 
வந்ததும்‌, அவன்‌ அருயிர்ச்‌ 
"செல்வி குமுதத்தைக்‌ காண 
வேண்டு மெள்னும்‌ ஆவல்‌ அவனுக்கு 
உதித்தது. ஆகவே, ஓர்‌ நாள்‌ புறப்‌ 
பட்டுத்‌ தனது ஊரார்‌ அறியாவண்‌ 
ணம்‌ அவன்‌ அடைந்தான்‌. பின்னர்‌ 
நிகழ்ந்தது நேயர்கள்‌ அறிவர்‌. 
பட்ற்பகவிகாயகர்‌ பூர்தோட்டத்தில்‌ 
குழுதவல்வி உயிர்‌ அநந்த அதே 
பொய்கைக்கரையில்‌ மாதவன்‌ தின்று, 
கற்பகத்தின்‌ பூங்கோம்பே! 
காமரு பூம்பசுங்‌ கொடியே! 
போற்பு மிதந்து ஒளிர்‌ செல்வி ! 
புண்ணியமே! வன்னேத்சார்‌ 
அற்பனை, நீ யேவ்வகையில்‌ 
மதித்து மதித்து அழிந்தன யோ ? 
மற்பவத்தேன்‌ தீவினையே 
மழண்டதுவோ இங்ஙனமே 7 
ஆருயிர்‌ மருந்தே! பாவியேன்‌ உன்னை 
ஒருக்கணமும்‌ மறந்ததில்லை. நெஞ்‌ 
சம்‌ உனக்கே இடமாக வைத்தேன்‌. 
நினையாது ஒருபோதும்‌ இருந்தறியே 
ன்‌, ஏழையினைக்கைவிட்டு எங்குமறை 
நீது உள்ளாய்‌ தீ? இயம்பாது இருப்பி 
னும்‌ உன்‌ இருப்பிடத்தைக்‌ காண்ப 
தற்கு, இயலாது எளியனால்‌ என்று நீ 
யெண்ணாதே?? யெனக்‌ கூறி நீரில்‌ 
மறைந்திருக்கும்‌ குமுதத்தின்‌ ஆவி 
யைக்‌ காண்பதற்குத்‌ தன்‌ கால்களில்‌ 
ஜர்‌ பெருங்கல்லைக கட்டிக்கொண்டு 
விழுந்து விட்டான்‌. 
# k * 


* * 9 x % 
யாம்‌ இந்த நிகழ்ச்சியை வரையச்‌ 
தொடங்கிய திலிருக்‌ ௮ மூழுதும்‌ 


அழுது கொண்டே வரையக்கூடிய 


சம்பவமாக விட்டபடியால்‌, இன்னும்‌, 


அமிர்‌ த குணபோ தினி 


இத்அயர்ச்‌ கடலைப்பெரிதாக்க விருப்‌ 
பமில்லை. இணி: நிகழ்ந்துள்ள சம்ப 
வத்தை நேயர்கள்‌ தமது மனதால்‌ 
ஊடத்துக்‌ கொள்ள வேண்டியது 
தான்‌. ஆனால்‌ ஓன்று. மட்டும்‌ கூற 
வேண்டியுள்ள அ. . இவ்வளவு பெரிய 
நிகழ்ச்சியை ஒரு பத்திரிகையும்‌ வெளி 
யிடாது விட்டுவிட்டு, 
“பெண்‌ தேவை” 
நல்ல அழகும்‌ உடற்‌ கட்டும்‌ 
உள்ள பெருஞ்‌ செல்வர்‌, ௪கல 
கலா விநோதர்‌ சுந்தரேச சாஸ்‌ 
திரிகளுக்கு ஸ்மார்த்த வகுப்பு 
பாரதீ துவாச கோத்திரம்‌, நிறை 
த அழகு; குறைந்த வயது, 
கல்வியில்‌ பிரியமுமுள்ள ஒரு 
பெண்தேவை. படத்துடன்‌ பின்‌ 
வரும்‌ விலாசத்திற்கு எழுக, 
K. M. S; 
மநங்கையூர்‌ போஸ்ட்‌ 
தஞ்சாவூர்‌ ஜில்லா 
என்பதைமட்டும்‌ நாள்தோறும்‌ பிர . 
சுரித்த வண்ணம்‌ இருக்கன்‌ றன, 
பே. இரர்மாநுஜ ரேட்டியார்‌, 
[ இசசதையால்‌ ஏதேனும்‌ ஈற்ப 
யன்‌ உண்டாக வேண்டுமென்று 
விரும்பு றோம்‌. இதனை வாசித்தபின்‌ 
னரேனும்‌ பெற்றோர்களீன்‌ மனம்‌ 
திருந்துமா! அன்னோரின்‌ பணமொ 
ன்றையே பார்க்கற தன்மை யொழி 
யுமா? விவாகத்தால்‌ சுகமோ கஷ்‌ 
டமோ படுவது யார்‌!_—பெண்ணா!?_— 
பெற்றோர்களா? பத்து மாதம்‌ சுமந்து 
பெற்ற அருமையை ' எண்ணாததென்‌ 
னவோ?! அவதி அவதியாகச்‌ செய்வா 
னேன்‌? அற அமா யோசித்து மனப்‌ 
பொருத்தங்கண்டு மெதுவாக நடத்த 
வொண்ணாதா! சுந்தரேச சாஸ்தி 
ரிகளின்‌ சொத்துக்கு அசைப்பட்டுத்‌ 
தங்கள்‌ குமாரத்தியை யிழர்ததன்றி 
வேறு சண்ட பயன்‌ யாதோ[_பஃர்‌] 


க்கட ச 


க TTS 
I] ANY ம 
ELS 


1, காஸ்டேல்‌ பிரெளன்‌ என்ப 
வர்‌ பதினாயிரம்‌ மைல்களுக்கு அப்‌ 
பாலுள்ள தன்‌ மனைவிமிது விவாக 
ரத்து வழக்கு கொணர்ந்தார்‌. அவ்‌ 
வழக்குக்கு அவர்‌ வர இயலாததால்‌ 
வழக்கின்‌ விசாரணைகள்‌ யாவும்‌ கம்பி 
யில்லாச்‌ தந்தியில்‌ ஈடர்தனவாம்‌, 


2. கிரீஸ்‌ என்னும்‌ ஈகரம்‌ வாச 
னைத்‌ தைலம்‌ செய்வதற்குப்‌ பிரஹித்த 
மானது. சராசரி ரோஜாப்பூ 
2650000-ராத்தலும்‌, ஆரஸ்லீ புஷ்பம்‌ 
660000-ராத்தலும்‌ வருஷத்தில்‌ செல 
வாகிறது. ஒரு ஏகரா மல்லிகையி 
லிருந்து வருஷம்‌ 250-பவுன்‌ தைலம்‌ 
கிடைக்கிறது, 


8. சவுக்குமரம்‌ ஆஸ்திரேலியா 
கண்டத்திலிருந்து ஈம்‌ நாட்டுக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டது. 

4. அமெரிக்காவில்‌ தேனி வளர்த்‌ 
தலால்‌ 8-லக்ஷம்‌ ஜனங்கள்‌ ஜீவிக்கன்‌ 
றனர்‌. இதற்கென்று 110-சங்கங்க 
ளும்‌, 8-பத்திரிகைனும்‌, 15-நீராவி 
சாளரங்களும்‌ அங்கு உண்டு. 28- 
கோடி ரூபாய்‌. விலையுள்ள தேனும்‌ 
மெழுகும்‌ உண்டாகின்றன. 


5. “மரம்‌ நடும்‌ பண்டிகை?! 
யென்று ஒரு பண்டிகையை அமெரிக்‌ 
காவில்‌ கொண்டாடுகறார்கள்‌. ஸ்வீ 
டன்‌ நாட்டில்‌ பிரதி வருஷமும்‌ இப்‌ 
பண்டிகையின்போது பள்ளிக்கூடத்‌ 
அச்‌ சிறுவர்களும்‌ சிறுமிகளும்‌ ஆறு 
லக்ஷம்‌ மரங்களை ஈட்டு வருறொர்கள்‌. 


6. சீனர்களின்‌ புராதன கர்த்தாக்‌ 
கள்‌ மணிதர்‌ செய்யும்‌ வேலையை (1) 
வித்வத்துவம்‌, (2) உழவுத்தொழில்‌, 
(8) சச்சு கருமான்‌ முதலிய வேலை, 
(4) வியாபாரம்‌ என்று நான்கு வகை 
யாகப்‌ பிறித்திருக்கிறார்கள்‌. ஈமது 
கட்டட வேலைக்கு விசுவகர்மா இருப்‌ 
பதுபோல்‌, அவர்கள்‌ விவசாயத்துக்கு 
ஷம்மீங்த என்பவரைத்‌ தெய்வ 
மாக மதிக்கிறார்கள்‌. 


22 மேனாடுகளில்விவசாயவித்தை 
யும்‌ கூட்டுறவுமே கேமத்தைத்‌ தரு 
வதற்கு மூலகாரணமாய்க்‌ கொள்ளப்‌ 


- படுகின்றன. 


8. னர்கள்‌ கைவேலையில்‌ யிக 
வும்‌ சமர்த்தர்கள்‌, பேரிப்பழங்களை 
உப்பு ஜலத்தில்‌ பதம்‌ செய்து பழயில்‌ 
லாத வெயில்‌ காலத்தில்‌ உபயோகிக்க 
ர்கள்‌. பட்டாசுகளும்‌, கற்கண்டும்‌, 
பட்டும்‌, சத்தாவேலைகளும்‌, கோப்‌ 
பைகளும்‌, சனாவிலிரும்து வருகின்‌ 
றன. நேர்த்தியான கைவேலையை 
6: இனா வேலை ? என்று இலாடிப்பது 
வழக்கம்‌, 

9. பல்லாரி ஓசப்பேட்டை தாலு 
காவில்‌ அங்கபத்திரா ஈதி பாய்நறெஅ, 
ராமாயணம்‌ நிஷ்ச்தா படலத்தில்‌ 
வ்ர்ணித்துள்ள கேேத்திரமான பிஜன 
கர்ஸம ஸ்தானம்‌ இர்ஈதியோரத்தில்‌ 
பாழடைர்திறாக்றது, ஆற்றின்‌ 
வெள்ளம்‌ தணியாததால்‌ சுமார்‌ 0-மா 
தம்‌ வரையில்‌ இராமபிரான்‌ இங்கு 
தங்கியிருந்தார்‌. 


£ வெளியில்‌ சென்ற வீட்டுத்தலைவனுக்கு வீட்டில்‌ ஈடர்த அச்ிரமங்சளும்‌ 
பித்தலாட்டங்களும்‌ தெரிர்துவிடாதபடி அவனுக்கு அவற்றைச்‌ சொல்லச்‌ 
கூடியவர்களை விரோதித்து சண்டையிட்டு அவன்‌ வருமுன்பாகவே அரத்தி 
விடுஜொர்கள்‌, அல்லது வேறு உலகுக்கு அனுப்பியும்‌ தீர்த்து விடுறர்கள்‌, 


(218-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 


590. சாளை நாளை யென்பவன்‌ 
கொடையும்‌, ஈலமறியாக்‌ காளையுடன்‌ 
கலக்கலும்‌, -பூவிற்குவிந்த  விதழில்‌ 
விழுந்த ஈயும்‌ இம்மூன்றும்‌ கடலிற்‌ 
கவிழ்ந்த கலம்‌. 

591. காலையிற்‌ பல நாலாராயாத 
தலைமகனும்‌, ஆலெறிபோன்ற அயலா 
னும்‌, சாலை மனைக்கட்டிலிருக்கறெ 
மனையாளும்‌--இம்மூன்றும்‌ அஷ்ட 
மத்ிற்‌ சனி. 

592, இலர்‌ தங்களின்‌ அர்த்தசை 
யைத்‌ தாங்களே பாக்கு வைத்து 


அழைத்துக்கொள்றொர்கள்‌. 
598. “£இந்தியாவானது தனது 
பலத்தையே  ஈம்பியிருக்தால்தான்‌ 


சுயேச்சையை இந்தியா பெறமுடி. 
யும்‌.-ஜெர்மனியில்‌ ஸ்ரீமதி ஸீரோ 
ஜினிதேவி, 

594. “மெல்லிய ஈவீன ஆடைக 
ருக்கு ஆசைப்பட்டு முறட்டுத்‌ தணி 
களை வெறுப்பதன்மூலம்‌ அவர்கள்‌ 
தேசத்தை  அடிமைப்படுத்‌துன்ற 
னர்‌. லேத்‌ ஜமன்லால்‌ பஜாஜ்‌. 

595, ஒருவரின்‌ சுதந்தரத்தைப்‌ 
பொறுத்த விஷயத்தில்‌ நடுநிலையில்‌ 
நின்று தீர்ப்பு சொல்லவேண்டியவர்‌ 
துவேஷ உணர்ச்சியுடன்‌ குரோத 
புத்தியுடன்‌ தமது சொர்த எண்ணத்‌ 
தையே பெரிதாகக்கொண்டு காரியம்‌ 
செய்தால்‌, அதனால்‌ பாதகமடையச்‌ 
கூடியவர்களுக்குத்‌ தக்க பாதுகாப்பு 
அளிச்சப்படவேண்டியது அவசியம்‌, 

596. தூண்டுதல்‌ ௭, ன்பது 
மனுஷ்யருடைய உள்ளத்தில்‌ ஏதே 
னும்‌ ஒன்றைக்‌ சண்ட மாத்திரத்தில்‌ 


அதைப்‌ பெறவேண்டுமென்று உதிக்‌ 
கும்‌ ஒருவகையான உணர்ச்‌ ௮, 
இதற்கு இடங்கொடாமல்‌ அடக்கு 
வோரே சமர்த்தராவர்‌. 

597. எல்லார்க்கும்‌ ௮வ ரவர்‌ 
ஊழின்படியே மனம்‌ வாக்குச்‌ செயல்‌ 
களும்‌; வாழ்வு தாழ்வுகளும்‌, கல்வி 
செல்வங்களும்‌, இன்ப துன்பங்களும்‌ 
வந்து பொருந்தும்‌. ஊழாவது-- 
பிறப்பு இறப்புப்‌ பேறுகளுக்கெல்லாம்‌ 
முதற்‌ காரணமாகக்‌ கருவில்‌ அமைந்‌ 
துள்ள விதி. 

598. ஒருவன்‌ தனது இல்வாழ்க்‌ 
கையை . நடத்துவதற்குப்‌ பெரி 
யோரை முதல்‌ துணையாகவும்‌, தர்‌ 
மத்தை இரண்டாம்‌ துணையாகவும்‌, 
தனத கல்வி மெய்‌ முயற்சிகளை மூன்‌ 
ராம்‌ துணையாகவும்‌ மனைவி முதலா 
னோரை நாலாம்‌ துணையாகவும்‌ 
கொண்டு ஈடச்தல்‌ வேண்டும்‌, 

599. தான்‌ பிடி பிடியாகப்‌ 
பிச்சை யெடுப்பவனே யாயினும்‌, 
அவற்றில்‌ ஒரு பிடியளவேனும்‌ எப்‌ 
பொழுதும்‌ பிறர்க்குத்கொடுத்‌ து உண்‌ 
ணல்‌ வேண்டும்‌. 

600, தனது ஈண்பனே யாயி 
னும்‌, அவன்‌ பெரிய ஸ்தானத்தில்‌ 
இருந்துகொண்டு, தனது வர்த்த 
கத்தை அலகதியமாய்ப்‌ பேசி அதற்கு 
உதவிசெய்ய மறுக்கும்போது, அத 
முதற்கொண்டு தானே தன்‌ உழைப்‌ 
பால்‌ மேன்மைப்படப்‌ பார்க்கவேண்‌ 
டுமேயன்றி, மறுபடி அவனிடம்‌ 
கெஞ்சுவதற்குச்‌ செல்லக்கூடாஅ, 

(தோடும்‌. 


இட்டன பவட விலடடிகட பபரும்‌ கண்‌ 
ம்‌ 


10=D 


1. மயில்‌ அத்தம்‌ குளங்‌ குட்டை. 


களிலுள்ள ஜலத்தில்‌ சீதபேதி, வாந்தி 
பேதி, காய்ச்சல்‌ இவைகளை உண்டாக்‌ 
கும்படியான இற்றுயிர்களைக்‌ கொல்‌ 
லறெது. ஜலத்தில்‌ செம்பின்‌ களிம்பு 
சொல்பமாயின்‌ திங்கல்லை. செம்புமித 
மிஞ்சினால்‌ மீன்கள்‌ சான்றன, 


9. பழம்‌. அழுகுவதைத்‌ தடுப்ப 
தற்காக 100-பாகம்‌ குளிர்ந்த ஜலத்‌ 
தில்‌ 8-பாகம்‌ “பார்மனிலின்‌' என்னும்‌ 
இிராவகத்தைக்‌ கலந்து அதில்‌ பத்து 
நிமிஷம்‌ துவைத்து எடுத்து, குளிர்்த 
ஜலத்தில்‌ ஐந்து நிமிஷம்‌ துவைத்து 
எடுத்‌ து; ஜலம்‌ வடிந்து ஆறுவதற்கு 
இருப்புக்சம்பி தைத்த சல்லடைகளில்‌ 
வைத்துப்‌ பரீசுநித்தனர்‌. இவ்விதம்‌ 
பக்குவம்‌ செய்யப்‌ பெற்ற வாழைப்‌ 
பழம்‌ 10-நாளும்‌, இராகை 4.நாளும்‌ 
பேரிக்காய்‌ 5-ஈாளாம்‌ கொடாமல்‌ 
இருந்தன. பரீகஷிக்சப்பட்ட இப்‌ 
பழங்களைக்‌ கடைத்‌ தெருவில்‌ வாங்‌ 

' கும்போது ஈன்றாகப்‌ பழுத்தே இரும்‌ 


தன. 


8. பொழுது விடிந்த பின்பு தந்த 
சுத்தி செய்வதைவிட, படுப்பதற்கு 
முன்னும்‌ தந்த சுத்தி செய்தால்‌ பற்‌ 
கள்‌ நெடுராள்‌ கெடாமல்‌ இருக்கு 
மாம்‌. சாப்பிட்ட உணவிலுள்ள மாவு 
முதலியன பற்களின்‌ இடையில்‌ சேர்‌ 
ந்து . இரவெல்லாம்‌ அவை புழுங்கி 
பற்களைக்‌ கெடுக்கின்றன. பகல்‌ 
வேளைகளில்‌ வாயில்‌ ஊறும்‌ நீர்‌ அவ்‌ 
வாறு நிலைக்கும்‌ கெட்ட உணவு 
பதார்த்தங்களை' வயிற்றுக்குள்‌ செலுத்‌ 
தறெது. இரவிலோ இத இல்லை, 
ஆகையால்‌ படுக்கைக்கு ௫௦5, தியும்‌ பிர்‌ 
தியும்‌ பல்‌ தேய்ப்பது சிரேஷ்டமாம்‌. 


அப்ப 
94 


ச்‌ 


ரூர்‌. 


தாதா விஷயக்‌ குறிப்புகள்‌ 8 


4, எரியக்கூடிய நெ ருப்புப்‌ 
பெட்டி, இரோஷின்‌ எண்ணெய்‌ மத 
வியவைகளை .அவிப்பதற்கு வெல்லப்‌ 
பாகு முதல்‌ தரமான அ. கோணிப்பை 
அல்லது  கான்வாஸ்‌ துணிகளைப்‌ 
பாகில்‌ தேய்த்து எரிகட்டை மேல்‌ 
போட்டால்‌ நெருப்பு உடனே அவி 
றது. பாகு இருக்கும்‌ வரை அக்கட்‌ 
டையில்‌ நெருப்பு பிடிப்பதில்லை, ஆக 
வே, வீடுகள்‌ பற்றிக்‌ கொள்ளுகையில்‌ 
வெல்லப்பாகை ஊற்றினால்‌ அணைந்து 
விடும்‌. (௮௬்‌.த..சமயம்‌ கிடைக்குமா ?) 


5.  எழுக்குப்பை ஒரு நிதிக்கு ஓப்‌ 
பிடப்படுறெது. எருவென்பது செடி. 
களின்‌ ஆகாரம்‌, காற்றிவிருந்தும்‌ 
மண்ணிவிருக்தும்‌ அகாரம்‌ செடிக்‌ 
குக்‌ இடைக்கெறது. காற்றிலுள்ள கரி 
யணுவானது வாயு ரூபமாக அத ர்குக்‌ 
இடைக்கிறது. 

6. கக்கூஸ்‌ எருவில்‌ ஈரம்‌ போய்‌ 
விட்டால்‌ கால்பங்கு ஆூறெது, அப்‌ 
போது அதிக விலை கொடுத்து வாங்‌ 
கும்‌ *குவானோ'! எருவுக்குச்‌ சமான 


மாகும்‌, 


7. செடியானது ஜலத்தை உட்‌ 
கொள்ளும்போது அதை மணியடித்‌ 
அத்‌ தெரிவிக்கும்படியான யர்திரத்‌ 
தையும்‌, தாவரங்கள்‌ படும்‌ மரணாவஸ்‌ 
தையைக்‌ காட்டும்‌ யர்திரத்தையும்‌, 
மின்சாரம்‌ படுவதால்‌ மரங்கள்‌ அதிர்‌ 
சீ கொள்வதையும்‌ சுருங்குவதையும்‌ 
காட்டும்‌ யர்திரத்தையும்‌ ஸர்‌ ஜகதீஸ 
சந்திர போஸ்‌ கண்டு பிடித்திருக்க 
மரத்தின்‌ உள்ளே யிருக்கும்‌ 
காற்றைவெளியே விடுற சிறு துவா 
ரங்கள்‌ மிச்ச உணர்ச்சி யுள்ளவைகளா 


oa பைமம்கவ 


உன்‌ எதிரில்‌ வெகு மரியாதையாக ஈடப்பவர்‌ உன்‌ முஅகுக்குப்‌ பிறகும்‌ 
டியே இருப்பார்‌ என்பது என்ன நிச்சயமா? பாசாங்கா யிறுக்கக்கூடாதா( 


966... 


யிருக்கன்றனவாம்‌; அவை' இஷ்டப்‌ 
படி மாறி மரத்தைப்‌ பாதுகாத்து 
வருகின்றனவாம்‌, மரத்தின்‌ ஓவ்‌ 
வொரு அணுவும்‌ உணர்ச்சியுள்ளன 
வாம்‌. அவை மிருசங்களைப்போல்‌ 
உயிருள்ளனவாம்‌, - 


8. சென்னை மாகாணத்தில்‌ 80- 
முனிச்பொவிடிகள்‌ இருக்கின்றன, 


9. வங்காளத்தில்‌ மீனும்‌ பாலும்‌ 
தான்‌ தேக பலத்தை வளர்க்கும்‌ முக்‌ 
திய அகாரரங்கள்‌, 


ஒரே இடத்தில்‌ வேலை செய்ப 
வர்கட்கு மற்றவரின்‌ உயர்ந்த 
ஸ்தானத்தைத்‌ தாங்கள்‌ பற்றிக்‌ 
கொள்ள காட்டம்‌. இன்னொரு 


வருக்குள்ள லாபத்தைக்‌ கு றத்‌ 
அவிடப்புத்தி. உள்ளுக்குள்வத்தி 


வைத்துவிட்டு வெளிக்கு வெகு 
உறவு காண்பித்தல்‌. தானே மூட்‌ 
டிவிட்ட பிரிவினைக்‌ கலகத்தில்‌ 
தனக்கு எந்த சம்மந்தமுமில்லாத 
தபோல்‌ காட்டல்‌, பிறர்‌ வேலை 
யில்‌அடிக்கடி பழித்தல்‌- இவற்றால்‌ 


] வாரிக்கொள்ளும்‌ லாபமென்ன ? £ 


பெண்கள்‌ மிகுர்த வீட்டில்‌ 2 ற்கு . 
பொர்‌.து டைப்பதில்லை. எந்த வளையில்‌ நோக்இனும்‌ பெண்களின்‌ சத்தமே 


அதிகம்‌ கேட்றெது. 


ஆண்‌ உருவம்‌ உள்துழைவதற்கு சந்து 


. அமிர்த குணபோதினி 


10. “உங்கள்‌ ' காசுதான்‌ செல்‌ 
லும்‌ காசோ? எங்கள்‌ காச செல்லாக்‌ 
காசோ? நாங்கள்‌ ஒரு லெட்டர்‌ எழு 
இனால்‌ அதற்குப்‌ பதில்‌ எழுத விதி 
யில்லாமலா போய்‌ விட்ட அ? என்று 
ஒரு மூடன்‌ ஒரு வியாபாரிக்குக்‌ கடி 
தம்‌ எழுதினான்‌, “உனது சொந்தத்‌ 
தேவைக்காகப்‌ பதிலைப்பெற விரும்‌ 
புகையில்‌, நீ தபால்‌ செலவுக்கு அனுப்‌ 
பாத வரையில்‌, எங்களின்கைக்காசைச்‌ 
செலவிடவேண்டிய கட்டாயமில்லை”. 
_ என்று அந்த வியாபாரி பதில்‌ 
எழுதினார்‌. 

11. வயிறு சரியில்லாவிடில்‌ 
பின்‌ சண்டபடி. செய்யவேண்டும்‌. 
சுக்கு, மிளகு; திப்பிலி, சரகம்‌, 
கருஞ்£ரகம்‌, இர்‌அப்பு ஆகிய ஆறு 
சரக்குகளையும்‌ வகைக்கு ஒரு பலம்‌ 
வாங்கி, சுக்கு நீங்கலாக மற்றவை 
களை அப்படியே பொடி செய்தும்‌, 
சுக்கை மட்டும்‌ தோல்‌ சீவிவிட்டு 
வறுத்து அள்‌ செய்தும்‌ அத்து 
-டன்‌' கலந்து கொள்ளவும்‌, 'நித்‌ 
தியம்‌ சுடுசாதம்‌ புசிக்கையில்‌ இச்‌ 
தூளில்‌ ஒரு தேயீலைக்‌ கரண்டி 
தூள்‌ சாதத்தில்‌ போட்டு ரெய்‌ 
விட்டுப்‌ பிசைந்து குட்டுடன்‌ சாப்‌ 
பிடவேண்டும்‌. இவ்வாறு தின 
மும்‌ செய்தால்‌ வயிற்றுக்கோளாறு 
கள்‌ யாவும்‌ செம்மையாய்‌ விடும்‌. 


அங்கு ஆண்மக்கள்‌ அடிமை மிருகங்களே. 7 


்‌ ஈானைல 
ஏமாறிப்போனவன்‌ தான்‌ நினைத்தபடி: கெட்டுப்போவதில்லை. அவனைக்‌ 


கடவுள்‌ கைதாக்கிவிடுகிறார்‌. 


ஏமாற்ற நீனைத்தோரே கடைசியில்‌ ஏமாறித்‌ 


தங்களின்‌ எர்த எண்ணமும்‌ கிறைவேறா.து போய்‌ ௮அனாதைகளாகின்றனர்‌. 
மதத்‌ ஈவு 


வீட்டில்‌ புதிய விறார்தாளீகளின்‌ கூட்டம்‌ அதிகரிப்பதில்‌ வீட்டிலுள்ள 
குழர்தைகளின்‌ படிப்புக்கு சனீஸ்வான்‌ பிடிச்றெது, என்‌ செய்ய [ 


1. ஆது மாதங்கட்கு மூன்‌ தான்‌ 
போக்கடித்துவிட்ட பணப்பையை 
ஒருவன்‌ கண்டெடுத்துத்‌ தன்னிடம்‌ 
கொடுக்க, தான்‌ அதை எண்ணிப்‌ 
பார்த்துவிட்டு மெளனமாய்‌ இரும்‌ 
தான்‌. “ஏன்‌ ஐயா, பணம்‌ குறை 
தஇறதா??-என்று அதைக்‌ கண்டெ 
டுத்தவன்‌ கேட்டான்‌, “பணம்‌ சரி 
யாய்த்‌ தான்‌ இருக்கிறது; ஆறுமாத 
காலம்‌ உன்னிடம்‌ வைத்திருக்‌ தாயே 
அதற்கு வட்டி எங்கே?_—.என்று 
பணத்திற்‌ குரியவன்‌ கேட்டான்‌, 

9. ஒரு வீடுகட்டிக்‌ கொண்டிருக்‌ 
கையில்‌ மேலிருந்து ஒரு கல்‌ கழே 
செல்பவன்மீது விழுந்தது. அவன்‌ 
கோபத்துடன்‌ அக்கல்லை மேலே எறி 
யும்போது, மேலிருந்தவன்‌—£அந்தக்‌ 
கல்லை என்னிடம்‌ போடவேண்டாம்‌. 
அதைக்‌ €ழேடோட்டுவிடுங்கள்‌; இங்கு 
அதிகமாகக்‌ கற்கள்‌ இருக்கின்றன?! 
என்று கடுகடுத்துக்‌ கூறினான்‌. 

3. மாஜிஸ்திரேட்‌ ஒரு திருடனை 
நோக்கி, இப்பொழுது தானே விடு 
'தலை யடைந்தாய்‌, மறுபடியும்‌ ஏன்‌ 
களவாடி.ஞரய்‌, உனக்கு ஜெயிலிலேயே 
இருக்கப்‌ பிரியமா நனம்‌ கன்‌ 

குதி டன்‌-"*அம்‌ பிரபுவே, 
அக்க தன்‌ சுகமேயில்லை) வேளை 
க்குச்‌ சரியாக உணவு இடைப்பது 
மன்றி; குடியிருக்க ஒழுங்கான இட 
மிருக்கிறது?? என்றான்‌. 

ய, ஒரு தச்சன்‌ வேலைசெய்ய ஒரு 


வீட்டிற்கு வர்தபோது அவ்வீட்டு எஜ 
தக்‌ க 
காரியோ அவன்‌ என்ன அக்கிரமம்‌ செய்யினும்‌ 
க்கப்பட்‌ விடுறெது, 
ருக்கு மட்டும்‌ பாதாஷை பூசை விழுறெது | 


தவறாகக்‌ கொள்ளா அ ௮॥- 
அதை வாய்‌ விட்டுச்‌ சொல்வோ 


மானி இரும்புப்‌ பெட்டி சரியாகப்பூட்‌ 
டி.யிருக்கிறதா பார்‌என்று தன்வேலைக்‌ 
காறியிடம்‌ சொன்னாள்‌. அதைக்கேட்ட 
தச்சன்‌ தன்னிடமிருந்த பணத்‌ 
தையும்‌ கையிலிருந்த மோ திரத்தையும்‌ 
தன்‌ குமாரனிடம்‌ தந்து “இதை 
ஈம்‌ வீட்டில்‌ வைத்துவிட்டுவா, இவ்‌ 
வீட்டில்‌ ரகசியத்‌ இருடர்கள்‌ இருக்கி 
றார்கள்‌ போலும்‌? என்றான்‌. 

5. ஒருவன்‌ தன்‌ குழந்தைகளைப்‌ 
பொட்டரொப்‌ பிடிக்க எவ்வளவு ௮கு 
மென்று கேட்க, மூன்று குழந்தை 
களைப்பிடிக்க ஐந்‌து ரூபாய்‌ ஆகுமென்‌ 
றான்‌. அதற்கு அவன்‌—-'“எனக்கு 
இரண்டு குழந்தைகள்‌ தானிருக்கிறது, 
மூன்றாவது குழந்தை பிறந்தபின்‌ 
மூவரையும்‌ அழைத்துக்கொண்டு தவ 
ருமல்‌ உன்னிடமே வருகிறேன்‌? 
என்று சொல்லிச்‌ சென்றான்‌. 

6. ஈஞ்சப்பன்‌ ஒருநாள்‌ குட்டியப்‌ 
பனை நோக்க! “அப்பா குட்டியப்பா! 
உன்‌ குட்டிகள்‌ எல்லாம்‌ க்ஷேமமா1?? 
என்று கேட்டான்‌, *'க்ஷமந்தான்‌ 
ஈஞ்சப்பா ! உன்‌ ஈஞ்சான்‌ குஞ்சான்‌௫ 
ளெல்லாம்‌ எப்படி. யிருக்கிறார்கள்‌??? 
என்று குட்டியப்பன்‌ பதிலுக்குப்‌ 
பதிலாச வினவினான்‌. 

7. ரயிலில்‌ ஒருவன்‌ சுருட்டு 
பிடிப்பதைக்‌ கண்டு அப்புகை நாற்றம்‌ 
தாளாத டாக்டர்‌ ஒருவர்‌—““சுருட்டு 
பிடிப்பதனால்‌ சேகம்‌ மெலிவடைர்‌ த 
பலவியாதிகளுக்‌ கிடனாறெ தென்பது 
எனது அறுபவம்‌, ஆன தால்‌ குடிப்பை 


வெளிக்கு வருவதே யில்லை, 


668. 


நிறுத்த” என்றார்‌. அதற்கு சுருட்டு 
பிடிப்போன்‌:பிறருடைய விஷயங்‌ 
களில்‌ வீணாகத்‌ தலையிடுவசனால்‌ தான்‌ 
பலவித தொல்லைகளும்‌ சச்சரவுகளும்‌ 
உண்டாகிற தென்பது எனது அறப்‌ 
வம்‌ ; ஆதலின்‌ என்னைத்‌ தடுப்பதைத்‌ 
தயவுடன்‌ நிறுத்‌ அம்‌!" என்றான்‌. 

8. “நீ பரீட்சையில்‌ சேறியதும்‌ 
டாக்டர்‌ வேலைச்குத்தான்‌: படிக்கப்‌ 
போகிராயோ:?” என்று ஒரு மாண 
வனை ஒருவர்‌ விசாரித்தார்‌. “ஆம்‌, 
ஏனெனில்‌ கோயாளி பிழைத்தாலும்‌ 
செத்தாலும்‌ டாக்டருடைய வரும்படி. 
நிற்பதில்லை?! என்று அம்மாணவன்‌ 
பதில்‌ கூறினான்‌. 

9. ஒரு உபாத்தியாயர்‌ ஒரு 
பையன்‌ துஷ்டத்தனம்‌ செய்யக்‌ 
கண்டு அவன்‌ தர்தையை அழைத்து 
வரும்படி ஒரு பையனை அனுப்பினார்‌. 
அதற்குள்‌ அஷ்டத்சனம்‌ செய்த 
பையன்‌ “* என்‌ தகப்பனார்‌ ஒரு டாக்‌ 
டர்‌; அவரை நீங்கள்‌ அழைத்தால்‌ 
அவர்‌ ஒரு தரம்‌ வருவதற்கு . 10-ரூபா 
சரவேண்டிவரும்‌?? என்றான்‌. 

10. ஒரு வாயாடி வக்லோனவர்‌ 
ஒரு சிப்பாயைக்‌ கொலை செய்தவ 
னுக்கு எதிரியாக வாதிக்க வந்து அடி 
யில்‌ வருமாறு குற்றத்தை அதிகப்‌ 
படுத்திக்‌ கூறினார்‌... குற்றவாளியா 
கிய நீ ஜர்‌ உயிரை உடலிலிருந்து 
அக்‌ரெமமாகப்‌ பிரித்ததுமன்றி, கனம்‌ 
பொருர்‌திய கவர்ன்மெண்டாருக்கு 
ஆபத்து வந்த காலத்தில்‌ உதவி செய்‌ 
பவர்களில்‌ ஒருவனை இழர்ுவிடவும்‌ 
செய்தாய்‌, அதுவுமன்றி மாகதிமை 
தங்யெ சவர்ன்மெண்டாரால்‌ அவனுக்‌ 
குச்‌ கொடுக்கப்‌ பட்டிருந்த மேன்மை 
யான உடைகளையும்‌ கத்தியால்‌ குத்‌ 
இக்‌ இழித்து ஈசுச்சி அவமதித்து 
அவற்றின்‌ மேலெல்லாம்‌ இரத்தமும்‌ 
நிந்தவைத்தாய்‌? என்றார்‌. 


ல்‌ 


அமிர்த குண்போகினி 


11. “ஐர்துரூபாயை ஒருவனுக்‌ 
குக்‌ கடன்‌ கொடுத்த பின்‌ அவன்‌ 
திருப்பிக்‌ கொடுக்கா விட்டால்‌ என்ன 
செய்வாய்‌??? என்று சந்திரசாலியான 
ஒரு லாயர்‌ ஒருவனைக்‌ கேட்டார்‌, 
“பணம்‌ சேர்ந்து ஓர்‌ 
ரசீது எழுதி அவனுக்கு அனுப்பி விடு 
வேனே யொழிய, அதற்காக உங்க 
ளுக்குப்‌ பத்து ரூபாய்‌' கொடுத்து உங்க 
ளின்‌ வாசலிற்‌ காத்துக்‌ இடந்து வீண்‌ 
கஷ்டங்களில்‌ தலையிட்டுத்‌ திரியமாட்‌ 
டேன்‌?” என்று பதில்‌ கூறினான்‌. 


விட்டதாக 


12. ராமனிடம்‌ கேசவன்‌ புஸ்த 
கத்தை இரவல்‌ கேட்க, அதை யெடுத்‌ 
துக்கொண்டு போக முடியாது; இங்‌ 
கேயே வேண்டுமானால்‌ படி என்றான்‌. 
அதற்கு ஒப்பாமல்‌ கேசவன்‌ சென்று 
விட்டான்‌. சில நாட்களுக்குப்‌ பிறகு . 
ராமன்‌ சேசவனுடைய வீட்டிற்குச்‌ 
சென்று சம்மட்டி வேண்டுமென்று 
கேட்டான்‌. எதற்கென்று கேசவன்‌ 
வினவ, என்னுடைய சோட்டத்தைச்‌ 
கொத்துவதற்காக என்று ராமன்‌ 
சொன்னான்‌. அதற்குக்‌ கேசவன்‌ 
“சம்மட்டியைக்‌ கொடுக்கத்‌ தடை 
யில்லை; நீ விட்டிற்கு எடுத்துக்கொ , 
ண்டு போசவிடேன்‌; இவ்விடத்தி 
லேயே கொத்திக்கொள்‌. எனக்குப்‌ 
புஸ்தகத்திற்குச்‌ சொன்னத போ ல்‌்‌ 
சம்மட்டி விஷயத்திலும்‌ நீ ஈட?” 
என்றான்‌, 

18. மாமிசம்‌ வாங்கச்சென்ற ஒரு 
பெண்‌ அதைத்‌ திருப்பித்‌ திருப்பி 
பார்த்துவிட்டு, இது நோய்ப்‌ பிடித்த 
பிராணியின்‌ மாமிசம்‌ என்றாள்‌, அதற்‌ 


அர்தரங்கத்தில்‌ ஒழுச்சம்‌ பிசகியும்‌, கற்பு கெட்டும்‌ போனவர்களை ப்பற்றி 


வெள்முசத்தில்‌ எர்த ஜர்டையும்‌ குறிப்பும்‌ கண்டுகொள்ள முடி றதில்லை ! 


Ui 


2 


க 


காமாட்சி கலியரணம்‌:-- 


வீண்ணக்களஞ்சியம்‌ காஞ்சி 
காகலிங்கமுணிவர்‌ அவர்கள்‌ பதிப்பு, 

இர்நால்‌ 212-விருத்தங்களால்‌ 
அமைந்தது. காஞ்சிபுராண மான்மி 
யத்தைச்‌ சங்ரெகமாகக்‌ கூறுவது, 
“காஞ்ிபுராண சாரம்‌! என்று இத 
ற்கு மற்றொரு பெயருமுண்டு, இதனை 
இயற்றிய ஆசிரியாது பெயர்‌ தெரிய 
வில்லை. பாடல்கள்‌ மிச்ச சுலபமா 
னவை, லெ பாக்களின்‌ கருத்து 
நமது இற்றறிவுக்கு எட்டவில்லை. 
இது அருள்வாக்கே யன்றி பிரயத்த 
னப்பட்டுச்‌ செய்த மூன்று, லெ 
இடங்களில்‌ பாடல்கள்‌ ஐந்தடிகளாக 
வருகின்றன. தமிழார்வமிக்‌ கோர்‌ 


இதனைப்‌ பக்தி சிரத்தையுடன்‌ ஒது , 


வர்‌. ஸ்ரீமான்‌ கா. நாமச்சிவாய முத 
்‌ வியாரவர்கள்‌ இந்நூலுக்கு முன்னுரை 
வரைந்துள்ளார்‌. பாஷாபிமான பரோ 
பகார பாக்யெவர்தரான ஸ்ரீமான்‌ ராவ்‌ 
சாஹேப்‌ C. R. முருகேச முதலியார்‌ 
வர்களின்‌ தரும வெளிீயீடு இது. 
அவர்களின்‌ திரவிய சகாயம்‌ உத்தம 
மான கைங்கரியத்திற்‌ பயன்‌ பட்டுள்‌ 
ளது. இர்தூல்‌ தமிழ்ச்‌ செல்வர்கட்கு 
ஓர்‌ ஈல்விறாம்தாகும்‌. 
இல்லற மகா ரகசியம்‌: 

அ வில்லியம்‌ தர்ஸ்டன்‌ எழுதி 
யது, ஸ்ரீமான்‌ 5: கணேசன்‌ அவர்க 
ளால்‌ ஆங்லெத்தினின்றும்‌ ்‌ மொ 

பெயர்த்தது. மகாத்மா காந்தி எழு 


er 


௮ை தப்‌ பொய்‌ என்ப தில்லை, 


௮௮ 


|: 


ழி ஆசிரியரது ஏனைய ஒவ்வாத 


பெரியோர்களான வீட்டுத்‌ தலைவர்கள்‌ 
ஆனால, 
பொய்யென்று கண்டிச்சப்படுகிறது- ௧ 


I 


றட 


ப்‌ திய மதிப்புரையுடன்‌ கூடியது. விலை 


மிக்கு ஈயம்‌, அணா *-தான்‌. 
இல்லற வாழ்வில்‌ ஸதிபதிகள்‌ 
நடந்து. கொள்ள வேண்டிய _நியதிக 
ளைக்‌ குறித்து இந்நூல்‌ ஆக்கப்பட்டுள்‌ 
ளது. இது அமெரிக்கா நாட்டினருக்கு 
எழுதப்பட்டதாயினும்‌, ஈம்மவர்க்கும்‌ 
பயன்படக்கூடிய விவாக வாழ்க்கை 
யின்‌ மர்மங்கள்‌ பல இதன்கண்‌ உள்‌ 
ளன. ஸதிபதிகள்‌ வெவ்வேறாகத்‌ 
தனித்த படுக்கை கொள்ள வேண்டிய 
இன்‌ அவூயத்தையும்‌, கர்ப்பத்தடைக்‌ 
கான கருவிகளை உபயோகித்தவின்‌ 
அறிவீனத்தையும்‌, அதன்‌ அநியாயங்‌ 
களையும்‌, பெண்ணின்‌ ஜனனேர்திரி 
யம்‌ ஆண்மகனின்‌ வசம்‌ அவன்‌ விரும்‌ 
பியவாறெல்லாம்‌ ஒப்புவிக்கப்‌ படுத 
வின்‌ அடாத இருத்‌ தியங்களையும்‌, 
கர்ப்பகாலத்தில்‌ சிற்றின்பர்‌ துய்த்தல்‌ 
மிகக்‌ சொடிய ஈஞ்சா மென்பதையு..., 
மதி பிறழ்ந்து பலமுறை நெருங்கும்‌ 
கணவனுக்குத்‌ தம்‌ விருப்பமில்லாக்‌ 
காலத்து இசையாது தடுக்கும்‌ உரிமை 
ஒரு பெண்ணுக்கு அவசியமென்பதை 
யும்‌ இதன்‌ ஆசரியர்‌ ஈன்கு வற்புறுத்தி 
அறிவுச்சுடர்‌ கொளுத்துஇன்றார்‌. இவ்‌ 
வகையில்‌ இர்நூல்‌ உயர்நலஞ்‌ சார்ந்த 
தாகும்‌. ஒவ்வொருவரும்‌ வாசித்த. 
றிந்து வைக்கவேண்டிய உத்தமமான 
அறபவத்திற்கொத்த கருத்துகள்‌ இர்‌ 
நூல்‌ முற்றும்‌ பரவியுள்ளன; இதன்‌ 
அபிப்பி 
ராயங்களை ஈாம்‌ கவனிக்கத்‌ தேவை 
எவ்வளவு பொய்‌ பேனொலும்‌ 
இறுவர்கள்‌ உண்மையையே கூறினும்‌ 
ண்டிப்பதுபோல்‌ நடப்பதில்‌ ல 


தா! ட்‌ அமிர்த குணபோதினி 


யில்லை. காலின்‌. சாரத்தை மட்டும்‌ அணா 1, (8) சோயில்‌ எதற்கு அஓூ 2, 
சிரடுத்து ஈற்பயன்‌ பெறக்கடவோம்‌, (4) திருஞான சம்பந்தர்‌ கொலைப்‌ பா த 
ஸ்ரீசாது இரத்தின சந்தரு புத்தக த ல்‌ Sis டட 
சாலையின்‌ பதிப்புகள்‌: தா! கொண்டதிகுச்‌ அவசா! அனு 1, 
பஃப்புகள; (6)இராமாயணப்‌ போராட்டம்‌ அணா 

இப்புஸ்தகசாலையார்‌ றெ இறு 1 இந்த 5-தூல்களும்‌ மறுப்புரைகளா 
தூல்களை அழகாக அச்சிட்டுக்‌ தமிழ்‌ இம்‌. (7) சுப்பிரமணியர்‌ விஞ்சை 
மக்கட்கு உதவுவதில்‌ நெந்த ஊழியம்‌ அணா 1. (8) பீஜாகூரமாலிகை அணா 
புரின்றனர்‌. அவர்களீன்‌ பிரசுரங்‌ 1: (9) ப்‌, ஸ்ரீமீ னாகதியம்மை 
களாக 9-9றுதூல்கள்‌ நமக்குக்கிடைத்‌ அகவல்‌ அணா 1, இம்மூன்று நூல்க 
திருக்ன்றன. (1) முதுமொழிக்‌ ௫ம்‌ சுத்தமான பதிப்பாக வெகு 
காஞ்சி மூலமும்‌ தெளி பொருள்‌ அழகாய்‌ அச்டெப்‌ பெற்றுள்ளன. 
விளக்க உரையும்‌:--இது வெகு தெளி 


வான உரை. உயர்ந்த பதிப்பு, விலை [ இஃ்புஸ்தகங்கள்‌ “துமீர்ததண 3 


அணா. 6. (2) வேமெக்கள்‌. யார்‌? போதினி?” ஆபீஹில்‌ இடைக்கும்‌,] 


முகம்‌ காணச்சேய்வது பேரிய தர்மம்‌. 
: ஒஃப்‌ 
கணவனுக்கு ரோகம்‌; மனைவியோ நெடுந்‌ தூரத்திலே: 
அருமை ,நாயடிக்குப்‌ பிராணாபத்து; அன்புள்ள நாயகனோ 
ஆயிரமைலுக்கப்பால்‌. இவ்விதமே ஒருவர்மீதொருவர்‌ உயி 12 
க்குயிராயிருப்பவர்‌ பலபல வேலைகளில்‌ எங்கெங்கோ தாம 
: ப்பு--ஸஞ்சா.ரம்‌, பிணிவாய்ப்பட்டோருக்குத்‌ . தனக்கு 
உயிரானவர்களைக்‌ காண ஆவலுக்குமேல்‌ ஆவல்‌, பேசுக 
கொள்ள எவ்வளவோ-:அசை, அருகிலிருப்போர்‌ உடனே 
, பொய்த்‌ தந்தியாவது தந்து தூர இருப்பவரைத்‌ தருவித்து.“ பூ 
விடவேண்டும்‌. - கடி.தத்இிற்கு வராவிடில்‌ தசஜ.  தந்திக்கும்‌ இ 
வராவிடில்‌ உடனே எவரையாவது அனுப்பிக்‌ கண்டித்து 
அழைத்து வந்துவிடவேண்டும்‌. அவ்வளவு பிரமாதமல்ல G 
வென்ற நினைப்பால்தான்‌ தூர இருப்போர்‌ வரத்‌ தாமதம்‌ 
செய்கிறார்கள்‌. அதை ஒரு விரோதமாகக்‌ கருதி அவர்கள்‌ 12 
வராமலே சவம்‌ இடுகாட்டிற்குப்‌ போகட்டுமென்று பிடிவா 
தத்‌ துவேஷம்‌ கொண்டுவிடக்கூடாஅ. ௮௮ மஹா பாவம்‌ / 
எத்தனை பொய்யேனும்‌ கூறித்‌ தருவித்து ஒருவரையொரு 
வர்‌ முகம்‌ காணவும்‌ பேசிக்கொள்ளவும்‌ செய்விப்பது பெரிய 
தர்மம்‌, ௮௮ கடவுளுக்குப்‌ பிரீதி, ஒரு பெரிய ஆத்ம சாந்தி, 
விடு அலு லட டல டு. 
ஓருகாள்‌ சுவியாணமாக ஈடத்தினாலும்‌ வந்தவர்கள்‌ மூன்று சான்‌ தங்கு 
ரார்கனாம்‌, பருப்பு சாம்பார்‌ தான்‌ அதிக எலபமான குழம்பா யிருச்றெதாம்‌ | 


NANA ANAANEENENN NEN ==] 
| பறவைகளின்‌ இன்பவாழ்க்கை, ந 
1 


இந்த இன்பம்‌ மாந்தர்கட்கு உண்டா 2 


66 ்‌ 
உன்‌ னை இலகுவில்‌ : விடுவேனா ? ஐகோர்ட்டு வரைக்கும்‌ 
EE _. ஒருகை பார்த்துவிடுகறேன்‌ ?? என்பதுதான்‌ இராமத்‌ 
= ௩ தார்‌ இருவரது அன்ப உச்சரிக்கப்‌ பெறும்‌ ல்‌ 
மந்திரம்‌, ஈல்ல வேளை ; “£பிரீவி கெளன்ஒல்‌!? மட்டும்‌ இவர்களுக்கு எட்டாம்ற்‌ 
போய்விட்டது போலும்‌ ! ஆ! காலமே ! அதுவும்‌ விரைவில்‌ இனி இவர்களுக்கு 
எட்டும்படிச்‌ செய்துவிடுவையோ யாதோ ? இவர்களின்‌ சச்சரவுகள்‌ இவ்வள 
வோடு நிற்பதில்லை. வானத்தின்‌ வஞ்சனை ; அதனால்‌ விளைவின்‌ குறைவு; 
போதிய கூலியாட்கள்‌ இன்மை ; இருப்பவர்‌ செய்யும்‌ வேலையும்‌ மனதிற்குப்‌ 
பிடியாமை ; வீட்டில்‌ மனைவியோடு சேர்ந்து மற்றவரைப்‌ பகைத்தல்‌ ; மற்றவ 
ரோடு சேர்ந்‌ து மனைவியைப்‌ பகைத்தல்‌ ; இந்த நிலைமையில்‌ ஆடம்பர வாழ்க்‌ 
கையும்‌ வேறே ! ்‌ - 
ஒரு பறவையைப்‌ பாருங்கள்‌! கண்ணிற்கெட்டிய வரை யெங்கும்‌ பரந்து 
விளங்கும்‌ நீலவானத்தில்‌, தன்‌ அழகிய சிறகை விரித்து, ச்‌ தனது மனம்‌ போன 
வாறு பறந்து பறந்து சென்று, காட்டிலோ வயலிலோ நெல்‌, சோளம்‌, கம்பு 
எவையாயினும்‌ வேண்டியவரை பொறுக்கத்‌ இன்று, பொன்மயமான மாலை 
நேரத்தில்‌ தமக்கு உணவு அளித்த மக்கள்மீது வாழ்த்துக்‌ கூறுவதுபோல கல்‌ 
லும்‌ உருக -இன்னிசை பாடி ; மரக்கொம்போ, மலைச்கொமோ, கோபுர 
முடுக்கோ எவற்றிலாயினும்‌ யாதொரு அச்சமும்‌ இன்றி அயர்ந்து நித்திரை 
செய்து, பொழுது புலர இரண்டு நாழிகைக்கு முன்னரே யெழுந்து, தனக்கும்‌, 
தம்‌ இனத்திற்கும்‌, தம்போன்ற பிற இனங்கட்கும்‌ ஆசரவான பயிர்த்‌ சொழில்‌ 
- செய்யும்‌ பகுத்தறிவுபெற்ற மக்கள்‌ இன்னும்‌ தயில்ன்‌ றனரே என்னும்‌ ஏக்‌ 
கத்தால்‌, அவர்கட்கு ஊக்கமும்‌, உழைப்பும்‌, நல்லறிவும்‌ தந்து காத்தல்‌ வேண்‌ 
டுமென இறைவனை ரோக்ித்‌ அதித்தல்போல கா, கா முதலிய ஒலி விகற்பங்‌ 
கள்‌ செய்து, மீண்டும்‌ இரைதேடி விளையாடப்‌ போகின்றன. ஆ ! என்னே 
அவற்றின்‌ இன்ப வாழ்க்கை ! அவைகட்கு வாட்புச்‌ சண்டைய இல்லை, வாய்க்‌ 
கால்‌ சண்டையும்‌ இல்லை ; மனைவிக்குத்‌ தங்க நகை செய்து போடுவதாக ல்‌ 
களித்து மாதம்‌ மூன்றாகும்‌, கையில்‌ ஒரு காசும்‌ மிஞ்சுவதற்கு வழியில்லையே; 
ட்ட” இடைப்பதும்‌ அரிதாக இருக்றெதே என்ற கவலையும்‌ இல்லை. நாசா? 
ராராயணசாமி பிள்ளை நான்கு குதிரை பூட்டிய வண்டியில்‌ சவாரி போறார்‌ ; 
ன்‌ மட்டும்‌ நாள்‌ து ள்‌ உற 
ல ன்‌ புங்க கடவன்‌ சபிக்குங்‌ குணமும்‌ அவற்றிற்கல்லை. தனது 
ஒத்த பணமெல்லாம்‌ கடன்‌ தீர்‌ ப்பதற்கே சரியா த அ1 
கணவன்‌ மனைவியிடம்‌ சொன்னால்‌, ir வ ப்‌ டன்‌. ரட்‌ ள்‌ 
கொள்றாள்‌, : அவ்ள்‌ கைக்குச்‌ காப்பு இவைத்‌ . - 
மற்றது எவ்வாருயினும்‌ அதில்‌ அவளுக்கு அச்தனை சிரத்தை யில்லையாம்‌ | 


272 | அமிர்த குணபோதினி 


பாட்டன்‌ முதலிய முன்னோர்கள்‌ பெருஞ்‌ செல்வர்களாய்‌ வாழ்ந்தது போய்த்‌ 
தான்‌ இப்பொழுது ஏழையானதைச்‌ குறித்தோ, அல்லது பின்னால்‌ நேரப்‌ 
போவதைக்‌ கலியுக தெய்வங்க £ 
ளாகிய சோதிடர்களால்‌ முன்ன ANNES. 
மேயே அறிந்து, அதற்காக இரவு இ? ்‌ 
பகலும்‌ வருந்துவதோ அவற்றிற்‌ 
இல்லை. பட தோன்றும்பொழுது 
இரை தேடிச்‌ செல்வதும்‌, தன்‌ 
பம்‌ நிகழும்‌ சமயம்‌ மட்டும்‌ சிறிது 
வருந்துவதும்‌, பின்னர்‌ உடனே 
அவற்றை மறந்து உற்சாகத்தோடு 
விளையாடுவ தமாக அவைகள்‌ 
வாழ்க்கை நடத்துகின்றன. 


சிரிப்புக்குப்‌ பக்கச்‌ 
தில்‌ அழுகையா ? வெற்றிக்‌ 
குப்‌ பக்கத்தில்‌ தோல்வியா 2 லா 
பத்துக்குப்‌ பக்கத்தில்‌ ஈஷ்டமா? 
பணம்‌ இழக்ததற்குப்‌ பக்கத்தில்‌ 
பக்ஷ்ணமா ! காரிய பூர்ச்திக்குப்‌ 
பக்கத்தில்‌ மற்றொன்றை இழத்த 
லா ? ஒன்ற கைக்கு வருகையில்‌ 
மற்றொன்று காணாமற்போவதா? 
மேல்‌ நிலை விருத்தியில்‌ அதைப்‌ 
பார்த்து ஆ கூறவேண்டியவர்‌ 
கள்‌ கண்‌ மூடிவிடுவதா ? மாளும்‌ 
நானாம்‌ ஒவ்வொரு கவலையா ? 
என்னே உலதின்‌ நீலை ! 
என்னே நம்‌ ஜீவியம்‌! 


a 


TE ள்‌ 


SS 


ஸி 


7 
12S 


(N 


தா 
22 


ட 


12S 


இங்கனம்‌ பகுத்தறிவில்லாப்‌ 
பறவையும்‌ மிருகமு மன்றோ எவ்‌ 
வளவோ மேன்மையாக இன்ப 
வாழ்வு புரிகின்றன. அவற்‌ 
நிற்கு என்ன கவலை? அந்த 
அரிய ஈல்வாழ்வு மனிதர்க ளீடத்‌ 
தில்‌ இல்லையே ! ட்‌ 


ய 


ரர 1 


TTS 
பே. இராமாநுஜ ரேட்டியார்‌. பல்லவி 


வருவத சீக்கிரத்தில்‌ இருக்கட்டும்‌. | 

ந ௦9 
இவ்விதம்‌ வியாதிப்‌ படுக்கையில்‌ உள்ளவர்கள்‌ எழுதி 

| தினால்‌ எவ்வளவு வேலைகள்‌ இருப்பினும்‌ அதை மூலையிற்‌ 
| போட்டுவிட்டு உடனே புறப்பட்டுவிடு, தாங்கள்‌ அதிகநாள்‌ 
ஜீவிப்பத ற்தல்லை யென்றே £₹ வருவது சீக்ரெத்லிருக்கட்‌ 
டும்‌” என்று அவர்கள்‌ எழுதுகிறார்கள்‌. அதைக்‌ கண்ட 
தூம்‌ காளை என்பதுகூட இல்லாமல்‌ இன்றே பிரயாணப்படு, 
கடிதத்தை ஈம்பாதே. நேரில்‌ போய்ப்‌ பார்த்துவிட, செலவு 
களை எண்ணாதே. வந்த காரியத்தை முடித்துவிட்டுப்‌ புறப்‌ | 
பட யோசிக்காதே. அவர்களுக்கும்‌ சாவா என்று ஏமா | 
ரூதே. தேகம்‌ ஒரு நிலையா? வியாதி என்றதும்‌ உடனே | 
ரயில்‌ ஏற அவசரப்படு, படுத்த படுக்கை; ஆகாரமில்லை ; | 
பால்தான்‌— என்று கடிதம்‌ வந்தால்‌ அந்த நிமிஷமே ் ஒடு, 
பிறகு அவர்கள்‌ பிழைத்தால்‌ ௮து உன்‌ பாக்கியம்‌, உன்வாம்‌ 

| நாளில்‌ இக்குறிப்பை என்றும்‌ நினைத்துக்கொள்‌, ஏமாறாதே. | 


3 r= 9420000130 0D, (000 0 
* சென்றுபோன நாட்கள்‌ ௬. 


0030 220 0200 C0 020 0000 ஸி 


பண்டித - ம. கோபால கிருஷ்ண ஜயர்‌. 


எனவவ யவய்‌ 


டிற்கு அதிகம்‌ 
உழைக்க வேண்‌ 
டுமென்று நினை 
த்து எத்தனையோ சலியா முயற்செள்‌ 
.புரிர்தும்‌ பொதுஜன ஆதரணையில்‌ 
லாது உள்ளம்‌ குன்றிப்போயும்‌ ஊச்‌ 
கம்‌ தளராது உழைத்‌துவந்த பெரி 
யோர்களில்‌ ஸ்ரீமான்‌ ம, கோபால 
கிநஷ்ணஜயர்‌ அவர்களும்‌ ஒருவரா 
வர்‌. இவர்‌ தமது பொது உழைப்பின்‌ 
ஆரம்பகாலத்தில்‌ மதுரையில்‌ வாச 
மாக இருந்தார்‌. . “மதுரை மாணவர்‌ 
செர்தமிழ்ச்‌ சங்கம்‌? என ஒரு சங்கத்‌ 
தை ஸ்தாபித்து அதில்‌ எண்ணற்ற 
உபன்யாளங்கள்நிகழ்த்தி மாணவர்களி 
னிடையே ஊக்கத்தை வளர்த்து வரு 
வதானார்‌. இவர்‌ மதுரைக்‌ கலாசாலை 
யில்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக 
இருந்தார்‌. அக்காலத்தில்‌ பிரஹித்தி 

டன்‌ நடைபெற்ற **விவேகபாநு?? 
பத்திரிகையில்‌ விசேஷித்த _வியாசங்‌ 
கள்‌ எழுதி வந்தார்‌, தமிழகத்தில்‌ எத்‌ 
தனை பத்திரிகைகள்‌ உண்டோ அவ்‌ 
வளவுக்கும்‌ விஷயதானம்‌ செய்தவர்‌ 
சார்‌. “வித்தியாபாநு? என்ற மாதப்‌ 
பத்திரிகையில்‌ கூட்டு ஆசிரியராகவும்‌ 
விளங்னொர்‌. அதன்‌ பின்னர்‌ விவே 
கோதடம்‌'? என்ற மாதஸஞ்சிகை 
யைத்‌ தொடங்கி ஈடத்தி வந்தார்‌. 
ஆங்லெப்‌ பாச்களுக்குச்‌ சரியான 


மகற்கு ட 
EAT 


தமிழ்ப்பாவினங்களாக மொழிபெயர்க்‌ 
கும்‌ ஆற்றலில்‌ இவருக்கு இணையாக 


எவரையும்‌ சொல்லவொண்ணாது. அவ ' 
ர்‌ இயற்றிய “(அநம்‌ போருட்டிரட்டூ??: 


என்ற பெரிய நூலில்‌ அவர்‌ மொழி 
பெயர்த்த பாடல்களும்‌ அவர்‌ வரைந்த 
முக்கிய வியாசங்களும்‌ ஒன்று சேர்க்‌ 
கப்பட்டுள்ளன. 600-பக்கங்களூள்ள 


அந்த நூலைத்தழுவி அதன்‌.பல பாகங்‌ 


களாக வெளியிடத்‌ தம்மிடம்‌ எவ்வள 
வோ வீஷயங்கள்‌ கட்டுக்கட்டாக 
எழுதிக்‌ மெக்ன்றன வென்றும்‌ 
தெரிவித்துள்ளார்‌. ஆயினும்‌ என்ன? 
அர்த அரியநூல்‌ போதுமான வரை 
யில்‌ விற்கப்படவில்லை. அதன்‌ ௮௬ 
மைதெறிந்தோர்‌ மட்டும்‌ அதனைப்‌ 
பெற்றுப்‌ பொன்போல்‌ போற்றினர்‌, 


ஒரு ஆசிரியர்‌ எத்துணைத்‌ திறமை 
யுள்ளவரா யிருப்பினும்‌ பொதுஜனங்‌। 
கள்‌ ஆதரிக்கத்‌ தவறிவிடின்‌ அவர்‌ 
யாது செய்ய இயலும்‌! எந்த ஆரி 
யர்‌ நன்கு உழைத்து நல்ல நூல்கள்‌ 
செம்யவல்லவரோ அவரைத்தான்‌ 
ஜனங்கள்‌ ஆதரிக்கத்‌ தவறிப்போய்‌ 


விடுகிறார்கள்‌, ஒரு பிரஸித்த ஆசிரி 


யர்‌ தாம்‌ எத்துணை ஆராய்ச்சி செய்து 
வருந்தி அருமையாக நூல்கள்‌ இயற்‌ 
றிய போதிலும்‌ அவை போதுமான 
அளவுவியாபிக்காமலும்‌, அதற்குச்‌ செ 
லவிட்ட பணமே சைக்கு வராமலும்‌ 
இருப்பதைச்‌ எந்தித்து ஒரு யுக்தி 
செய்தனராம்‌, தமது பெயர்‌ பிரபல 
மாவதற்கான வேறு முயற்கெள்‌ 


Er ETT இதத ளான அட ததை டண வனம்‌ 
இருக்கெ கடனைத்‌ தீர்ப்பதற்காகக்‌ கையில்‌ வந்த பணத்தை பெல்லாம்‌ 

மிக்க மன மோவுடனே செலவிட்டுக்கொண்டிருக்கும்போது புது: விறார்‌இனர்‌ 

கள்‌ வண்டியை விட்டிறங்கி மூட்டைகளுடன்‌ வீட்டிற்குள்‌ அலழறொர்கள்‌ | 


35 


அ 


27 - 


புரி. அ அரசாங்க சபையில்‌ ஒரு அங்‌ 
கத்தினராகி, வர்த்தகத்திலும்‌ ஒரு 
உயர்ந்த மோனாகி, அதன்‌ பின்பு இச்‌ 
தகைய பேரும்‌ பிரதாபங்களுமுள்ள 
இன்னார்‌ எழுதிய நூல்‌ எனத்‌ தமது 
ட தரல்களை வெளியில்‌ அனுப்ப அவற்றை 
யாவரும்‌ உத்ஸாகத்துடன்‌ வாங்கத்‌ 
தொடங்கெராம்‌. முன்‌ நூல்களையே 
சிறிது திருத்திப்‌ பெயரை மாற்றிப்‌ 
புதுநூல்கள்‌ போலும்‌ புகவிடுத்தன 
ராம்‌, - அதனை வாசித்தோர்‌ யாவரும்‌ 
வியந்த பாராட்டினராம்‌. இவ்வளவு 
்‌ பாடுகளும்‌ யுக்திகளும்‌ புறிந்து தமது 
நூல்களைப்‌ பொது ஜனங்கள்‌ மதிக்‌ 
்‌ ஈம்படி செய்ததாக மேனாட்டு ஆசிரிய 
ரொருவர்‌ கூறுகின்றார்‌. இவ்வளவு 
யுக்திகளுக்குத்‌ தமிழ்‌ சாட்டில்‌ எங்கு 
்‌ வசதிகள்‌ இருக்கின்றன? ஆசிரியர்‌ 
களோ ஏழ்மை வாழ்விலுள்ளவர்கள்‌ ; 
அவற்றை விளம்பரம்‌ செய்யக்கூட 
அவர்கன்‌ சக்தியற்றவர்கள்‌. ஜனங்‌ 
களும்‌ அவர்களை ஆதரிப்பது அபூர்வ 
மாகிறது. தங்களுக்குத்‌ தாங்களே 
முயலும்‌ முயற்சியில்‌ “சொர்தத்தில்‌ 
விருத்தி)! என்பதே அரிதாகவும்‌ 
அகன்றது, இது தமிழ்நாட்டு ஆரிரி . 
யர்களின்‌ இன்றைய பரிதாப நிலை! 
இந்தப்‌ பரிதாப ஆூரியர்களில்‌ 
ஸ்ரீமான்‌ கோபால கிருஷ்ண ஐயரவர்‌ 
களும்‌ ஒருவராவர்‌, அவர்‌ வரைந்த 
இல நூல்கள்‌ பாடசாலைப்‌ புஸ்தகங்க 
ளாக அங்கேரிக்கப்பட்டு அதனால்‌ 
- இரண்டொரு காசுகள்‌ அவருக்குக்‌ 
- இடைத்திருக்கலாம்‌. அவ்வளவே யன்‌ 
நி அவர்‌ பணமூட்டை கட்டியது ஒன்‌ 
. மில்லை. ஆங்கெத்திலும்‌ தமிழிலும்‌ 
ஒப்பற்ற பாண்டி,த்தியமுடைய மேதா 
வியின்‌ வாழ்க்கை இவ்வாறாக இரும்‌ 


'ததெனில்‌ ௮து எத்துணைத்‌ அக்ககர 


படித்த பெண்கள்‌ எவ்வீட்டுக்கு 


“அமிர்த குண்போதினி ' 


. மான அ? ஸ்ரீஜயர்‌ மதுரையிலிருந்தும்‌ 


திரிச்‌ரொப்பள்ளிக்கு வந்து ஈாஷனல்‌ 
காலேஜ்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ பண்டித 
ராக அனார்‌. அவர்‌ ஈடத்திய “விவே 
கோதயம்‌?” பத்திரிகை நின்றுபோய்‌ 
விட, அதன்‌ பின்‌ * நரீகினாக்கினி 
யன்‌? என்ற அரியதொரு மாதப்பத்‌ 
திரிகையைசக்‌ கடை வரையிலும்‌ 
நடத்தினார்‌. பாயும்‌ படுச்கையுமாக 
அவர்‌ இடெக்தபோதும்‌ பத்திரிகைக்கு 
விஷயங்கள்‌ வரைக்‌ அவர்கார்‌. அவரது 
தமிழ்சடை சுலபமுள்ளதே யாயினும்‌ 
அவரது பண்டித்தியம்‌ அதில்‌ ஈன்கு 
விளங்கும்‌, கழுனபதங்களை இடம 
றிந்து உபயோகித்து அவற்றை வாசக்‌ 
கும்‌ வகையில்‌ தாமே பொருள்‌ விளங்‌ ' 
கிக்கொள்ளாம்‌ விதமாக வரைவது 
அவரது வழக்கம்‌, எஸ்‌, ஜி, இராமா 
அஜன்‌ தனத 17-வது வயதில்‌ “பிர 
ஜாநுகூ லன்‌? பத்திரிகையை 1904- 
ம்‌ வருஷத்தில்‌ தொடங்கெபோது 
அதன்‌ நிராபரேயர்களூள்‌ ஒருவ்ராக 
இருர்த ஐயரவர்கள்‌ ராமாஅஜத்தின்‌ 
இல்லத்திற்கு வந்து “பிரஜா. அகூலன்‌ 
பத்திராதிபர்‌ யார்‌”? என்‌அவினவ, 17- 
வயதுச்‌ சிறுவன்‌ தானே பத்திராதிப 
ரென “நீங்களா பச்திராதிபர்‌???_ 
ராமாநுஜலு நாயுடு நீங்கள்‌ தானா!” 
என்று வியப்புடனும்‌ விசாரித்தார்‌. 
ஸ்ரீமான்‌ ஐயரவர்கள்‌ 1927-ம்‌ ஞு 
ஏப்பிரல்‌ மாதத்தில்‌ ஜம்பதுகூடச்‌ சரி 
யாக ஆகாத வயதில்‌ காலமானார்‌, 
அவர்‌ பத்திரிகையும்‌ அவருடன்‌ நீன்‌ 
றது, ஐயரவர்கள்‌ எவருக்கும்‌ எளிய 
வர்‌, தமது பாண்டி த்யத்தையே தாம்‌ 
அறியாதவர்‌. ஆடம்பரமற்றவர்‌. எங்‌ 
கும்‌ அன்பைக்‌ காண்பவர்‌, அவரது 
தமிழ்க்கவிகள்‌ சுலபமும்‌ அர்த்த புஷ்‌ 
டியு மூடையவையாகும்‌. 


விருக்தினராய்ச்‌ சென்றாலும்‌ அவர்க 


ளுக்கு அங்கு வாசிக்க ஏதாவது ஒன்று கிடைத்து மதிப்பும்‌ உயருறெது, படி 
பாப்‌ பாவையர்க்கோ அங்கு முருங்கைக்காய்‌ அறுக்கத்‌ தான்‌ தெரிது ! 


FRY 


ச ரன்ன மயக்கு? எங்கே மயக்கு! எதை மயக்குகிறது? 

த்‌ இதென்ன விகடன்‌ மயக்கு வித்தைகள்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்‌ புறப்பட்டானோ வென்பீர்களோ? ஊரி 
லே உலகத்திலே முந்‌ இியே முடிபோட்டு முழம்போ 
ட்டு முறுக்காக உட்கார்க்து கொண்டி ருக்கறவை 
களையெடுச்‌.அத்‌ தேங்காய்‌ உடைப்பதுபோல உடை 
தீது அசனுள்ளிருக்றெ ஒழுகலையும்‌ அழுகலையும்‌ கா 
ட்ட வந்ததே தவிர, விகடன்‌ புதிதாய்‌ எதையும்‌ கற்‌ 
பிதீதுச்கொண்டு கனைப்பதற்குப்‌ புறப்படவில்லை. 
விகடன்‌ சொல்லவ்ந்த மயக்க என்பதற்கு மயக்கம்‌ 
என்று ஒரு பொருள்‌. * மயக்கிவிடூ? என்று ஏவுத 
லுமாகும்‌, மயக்குதல்‌ என்றால்‌ புத்தியைக்‌ கலக்கு 
தல்‌, அறிவைக்‌ செடுத்தல்‌, அன்பில்‌ அழுக்தூதல்‌ 
என்று இப்படியெல்லாம்‌ பல அர்த்தங்கள்‌ உண்டு. 
இவற்றில்‌ ஈல்லசையும்‌ கெட்டதையும்‌ ஈலங்குலைந்த 
தையும்‌ வெளியில்‌ கொஞ்சம்‌ இழுத்து விடுகிறேன்‌ ; 
கேட்‌ரிறீர்களா ! Ha 


*களுமில்லை்‌, இதனால்‌ 


(முதலிலே ஈல்யாண மயக்கு ஒரு 
பெரிய மயக்கு, இதை விரும்பாசவர்‌ 
தொல்லைப்‌ 
படாதவர்களுமில்லை. நித்த நித்தம்‌ 
சண்டைகளும்‌ இதனாலே தான்‌. 
சம்பாதிக்கிற பணமெல்லாம்‌ செல 
வாய்விடுறெ.அம்‌ இதிலே தான்‌. ஒரு 
நாளோ மூன்று நாளோ எல்லோ 
ரும்‌ கூடியிருந்துவிட்டு ஒரு முடி 
விழுந்ததும்‌. அவரவர்பாட்டில்‌ ஒதங்‌ 
இக்கொள்ள, முடிபோட்டவனும்‌ 
முடிக்கு உட்பட்டவளும்‌ ஒருவருக்‌ 


கொருவர்‌ மோதிக்கொண்டு துணை 
யாயிருக்து குடித்தனப்‌ பாரச்‌ சமை 
யைத்‌ அாக்கவேண்டி யிறாக்றெது. 
இதில்‌ கண்கள்‌ பிதங்கொலும்‌ அதில்‌ 
என்னவோ ஒரு சுகம்‌ இருப்பதாக. 
மயக்கு மயக்கு இவ்விருவரையும்‌ 
கடைசிநாள்‌ வரையிலும்‌ இடித்துக்‌ 
கொண்டோ கடித்துக்கொண்டோ 
மனது சம்மதித்துப்போக வைத்து 
விடுகிறது ! இதிலே இன்னொரு 
மயக்கும்‌ இருக்கறது. விவாகத்திற்கு 
முன்‌ ஒரு பெண்‌. விலைபடுவகற்கு: 


லெ நாவல்களில்‌ கற்பனைப்‌ பகுதியோ பூஜ்யம்‌! வழவழவென்று ௬ ற்றிச்‌ 
சுற்றிப்‌ போறத, அர்த 700-பக்க காவலை 50-பீச்சத்தில்‌ அடக்விடலாம்‌, 


976 


ஏற்றபடி. அங்க லக்ஷணங்கள்‌: யாவும்‌ 
_ நல்ல பக்குவமாய்ப்‌ பொருந்தி நிற்பது 
தான்‌, அந்தப்‌ பக்குவ நிலையிலேயே 
அவளை ஒருவன்‌ கழுத்தில்‌ கட்டி வி 
லையரக்கிவிடுிறார்கள்‌. அதற்குப்‌ பின்‌ 


இரண்டொரு வருஷத்தில்‌ அவளது . 


பக்குவ அழகெல்லாம்‌ மாறிக்‌ இழவி 
யாத்தாளாகிவீடுகிறாள்‌. இந்தக்‌ நெட்‌ 
டுத்தனம்‌ கஃயாணத்தக்கு முன்பே 
இருந்தால்‌ அவளுக்கு விவாகம்‌ நடக்‌ 
குமா? கொள்ளும்போதுமட்டும்‌ தட்‌ 
டான்‌ பளபளவென்று. தங்கசகைகளை 
மெருகு வைத்துக்‌ கொடுப்பதுபோல்‌ 
இவள து அங்க பக்குவங்களும்‌ உன்‌ 
னத வ£கரமாய்‌ கிறப்புற்று விளங்கு 
கன்ன, இது இயற்கையான வியா 
பா.ர மயக்சல்லவா? இணி இக்த்‌ வியா 
பாரம்‌ ஈடந்துவிட்டதற்குப்‌ பிறகு 
கணவனோடு வாழுகிற நாளில்‌ இந்த 
வயசுப்பாட்டிகள்‌ அந்தக்‌ கொண்‌ 
டவனை மயக்குகிறதற்குப்‌ போடுகிற 
சிருங்காரங்களும்‌ சிங்காரவகைகளும்‌ 
எல்லாவற்றையும்‌ விட ஒரு பெரிய 
மயக்கு! இந்தக்‌ கிழவிகளை அவன்‌ 
நல்ல வயசுக்குட்டிகளாக நினைத்துப்‌ 

பிரமாதமாக மயங்கிப்போகிறரானே 
அது இன்னும்‌ பெரியதொரு வி௫த்‌ 
திர மயக்கடா அப்பா ! 


ர்‌ 

இனி, தடுக்குள்ள அஷ்டப்‌ 
பெண்களின்‌ மயக்கு ஒன்றிருக்கிறது. 
அது கொண்டவனுக்கு அடங்காத 
கசுமாலக்‌ குப்பையா யிருந்தாலும்‌ 
வெகு வணக்கமாகச்‌ லெசமயங்களில்‌ 
நடர்துகொள்ளுநறெது. அதன்‌ கார 
ணம்‌ தனக்கு ஆகவேண்டியிருக்கெ 
ஒரு காரியத்துக்காக இப்படி வெகு 
ஈல்லவளாக ஈடர்து மயக்குறெது 
தான்‌! & 2 0 
வெளில்‌, லெ பெண்கள்‌ அவர்களின்‌ 


இன்னொரு .மயச்கென்ன. 


[சு க்கில்‌ 


தாய்வீட்டார்‌ வந்திருக்கையில்‌ 
கொண்டவன்‌ என்ன  குலைத்‌ அச்‌ 
அள்ளினாலும்‌ பதில்பேசாத பதிவிர 
தையாக அதற்கெல்லாம்‌ அடங்கி 
நின்று அமரிக்கை காட்டுறெத. இது 
எ.தற்கெனில்‌ ௮.௧ சமயம்‌ ஆகவேண்‌ 
டிய வந்தவர்களுக்கு ஆக்கிக்கொட்டும்‌ 
பெரிய செலவுகளுக்குப்‌ புருஷன்‌ 
முகம்‌ 'கோணாமலும்‌, வந்தவர்களை 
அவமானப்படுத்‌ திவிடாமலும்‌ இருப்ப 
தற்குத்தான்‌. அவர்கள்‌ போனபி றகு 
பழயபடி வாயாடிச்‌ சத்தராங்கெளாகக்‌ 
கணவனை  எதிர்த்துக்கொள்ளுவார்‌ ' 
கள்‌. அப்பொழுது. அவன்‌ மயக்கம்‌ 
தெளிந்து, அடி பாவி! உன்‌ மயக்‌ 
கலே உன்னவர்களுக்கு அவ்வளவு 
பணம்‌ செலவிட்டு விருந்துகள்‌ செய்‌ 
வித்தேனே, உனக்கு விஸ்வாசமில்‌ . 
லையே என்று தலையிலடித்துக்கொள் 
வான்‌. அதற்கு இவளோ ஏன்‌ செய்ய 
வேண்டும்‌ 1--யார்‌ செய்யச்‌ சொன்‌ 
னது !--வந்தவர்களைப்‌ போ என்று 
சொல்லிவிடுறெதுதானே ? , வீட்டின்‌ 
பவிச வெளிப்போகாமல்‌ . அவ்வளவுக்‌ 
காவது மூடிவைத்து அவர்களை 
யனுப்பினேனே, அதற்கா இந்த 
முறைப்பு என்று எதிர்த்துக்கொள்‌ . 
வாள்‌. பிறகு கொண்டவனுக்குக்‌ 
கோபமேறி நடக்றெ கும்மா குத்து 
உதைகளுக்கு விகடன்‌ - சொல்லக்‌ 
கேட்பானேன்‌ ! இது வெகு தமாஷ்‌ 
சங்கதியாகக்‌ கண்குளிரக்‌ காணலா 
மாயினும்‌ இது ஒரு வயிற்றெரிச்சல்‌ 
சங்கதி! உழைத்து வீணாூற பாடு! 
( கட்க = 

கல்யாணத்து மகழ்ச்கெள்‌ இப்படி 
யிருந்தாலும்‌, இதர்கு முன்பு ஆதியி 
லே பெண்கொள்ளபெண்‌ வாங்க 


வச்சு வகையிலே ஈடக்றெ விருந்து 


மிகப்‌ பிரஷித்தமான . பெரியோர்களுக்கு பகவான்‌ வெறுக்கத்தக்க ஓவ்‌ 


கொரு குறைவை உள்ளே தழைத்து விட்டுப்‌ பரிதபிச்சச்‌. செய்‌ ஜவிடுரிறோர்‌. 


இவணிமீ | 


கள்‌ ஒரு பெரிய மயக்கடி இத்து 
வித்தையப்பா! ஹா! என்ன உப 
சாரம்‌ ! என்ன மரியாதை ! அந்தச்‌ 
கல்யாணப்பெண்‌ ஈடர்துகொண்ட 
அடச்கமென்ன, இர்தண்டை இந்த 
மாப்பிள்ளைச்‌ கோவணக்காரன்‌ 
போட்ட யோக்கியமான வேஷங்கள்‌ 
எத்தனை ! இவ்வளவு மயக்குத்தனங்க 
ளும்‌ கடைசியிலே விவாகமுடிச்சு 
விழுந்ததும்‌ பழய மண்டுண்ணியே 
மண்கண்ணி என்றாய்விடுறெது 
என்ன ஒரு அதிசயம்‌ ! ஒரு வீட்டில்‌ 
நாலைந்து பெண்கள்‌ இருர்‌.அ மூத்தவ 
ளீன்‌ முக அழகு மனதுக்குப்‌ பிடிக்‌ 
காமல்‌ ம ற்றப்‌ பெண்களைக்‌ கேட்கும்‌ 
போது, மூத்த பெண்ணுக்கு விவாக 
மாகாமல்‌ மற்ற பெண்ணுக்குச்‌ செய்ய 
முடியாதென்பது ஒரு பக்குவமான 
மயக்கு, இதன்‌ காரணமாக மூத்த 
பெண்ணின்‌ விவாகத்திற்கே முந்திக்‌ 
கொண்ட கவலைதோன்றி அவளுக்கு 
எப்படியும்‌ ஒரு மாங்கல்ய முடிச்சு 
விழப்‌ பண்ணிவிடுகிறது. இது பழய 
காலத்துத்‌ தாத்தாக்கள்‌ ஏற்படுத்திய 
கட்டுப்பாட்டின்‌ மயக்கு ! 
Ka 


மற்றொரு மயக்கான கட்டுப்‌ 
பாடாக விவாக நாளில்‌ ஈலுங்கு வைத்‌ 
தலைச்‌ சொல்லவேண்டும்‌. பல 
பெண்கள்‌ மணமகனை ச்தொட்டு அவ 
னுக்குப்‌ பெண்‌. ஊடலை உண்டாக்கி 
அவனைக்‌ குசால்படுத்தி உலக மயக்‌ 
கிலே ஈன்றாக அழும்திவிடும்படி 
அமுக்குகற சங்கதி இது ! எவ்வளவு 
குடும்ப சச்சாவிலும்‌ குடும்பத்தை 
விட்டுப்‌ போகாதபடி இழுக்கவைக்‌ 
கிற மயக்கு ஒரு பெரிய மயக்கு! 
வீட்டில்‌ கோபித்துக்கொண்டு வெளி 
யில்‌ உணவு வைத்துச்கொண்டாலும்‌ 


மயக்கடா அப்பா மயக்கு ! 


277 


அது ஒரு தனிப்பட்ட பெருஞ்‌ செல 
வாய்‌, வயிறு நிறையாத விதமாகவே 
உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல்‌ மறு 
படியும்‌ வீட்டோடு சேர்க்‌ தகொண்டு 
விடுகிறான்‌. நேற்றுபோட்ட சண்டை 
யும்‌, தன்‌ மனைவியை அடிப்பதற்குப்‌ 
பதிலாகத்‌ : தன்‌ தலையில்‌ தானே 
யடி.த்துச்கொண்ட: சங்கதியும்‌, அந்தச்‌ 
கோபத்தில்‌ குழர்தைகளுக்குச்‌ குத்து 
கள்‌ விட்ட சடபுடலும்‌ இன்று மா 
மறந்து சாந்தமாகி வீட்டோடு ஓட்‌ 
டிப்‌ போய்விடுகிறான்‌. இது. ஒரு 
ஆச்சரியமான ,மயக்கல்லவா! இது 
குடும்ப பாசத்தின்‌ ஒரு தனி மயச்‌ 
கல்லவா ? இவ்விதமே சொந்த ஊரின்‌ 
மீதுள்ள பாசத்தின்‌ மயச்சலேதான்‌ 
எந்த நகரம்‌--€மையில்‌ உயர்மனை 
உப்பரிக்கையில்‌ வாழ்ந்தாலும்‌, தனது ' 
சின்ன ஊரையும்‌ குடிசையையுமே 
மேன்மையாக நினைத்துவிடச்‌ செய்வ : 
தன்றி, அதை ஆசையோடு காண ஓடி. 
வரும்படியும்‌ அண்டிவிடுறெது ! 
உலகபாசத்தின்‌ மயக்கும்‌, பொன்னா 
சையிலுள்ள மயக்கும்‌ இப்படியே 
மேன்மேலும்‌ வளர்வதன்றித்‌ தேய்வ 
தென்பது எர்நாளுமில்லை ! 


த 


ஒரு வைப்பு ஸ்திரீ காட்டுறெ 
மயக்கு வித்தையை ஒரு மாங்கல்ய 
ஸ்திரீ காட்டுவதில்லை. தான்‌ அவ 
னுக்கு இகத்திலும்‌ - பரத்திலும்‌ 
சொர்தமென்றெ தன்மையில்‌ தன்‌ 
அன்பை அவ்வளவாய்‌ வெளியிட்டுக்‌ 
கொள்ளப்‌ பிரயாசைப்படுவதில்லை. 
அன்றியும்‌ அதிக உரிமை காரணமாக 
அதிக வருத்தங்களும்‌ தோன்றிக்கொ 
ண்டு அதிக கசப்பும்‌ அடிக்கடி. குழ்வ 
தில்‌ பசப்புக்கு விழி மூடிவிடுற ௮. 
வைப்பு ஸ்திரீயின்‌ விஷயமோ இகத்‌ 


மேச விஷரோய்களுக்கு அஞ்சி அந்த ரோகங்களுள்ள விலைமாதரை 
மாடாமல்‌, பிணியற்ற பரிசுத்தமான குலமாதரிடமே இஷ்டபூர்த்தி கொண்டு 
விட சில தர்திரசாலிகளான சண்டாளக்‌ கர்மிகள்‌ மெள்ள. முயல்‌இறார்களரம்‌ ! 


218 


துக்க மட்டுமே யானதாலும்‌, எங்கு 
தன்னை விலக்க விடுவானோ வென்ற 
'ஐயத்தாலும்‌, ஒரு மனைவியை வீட 
மேற்‌ ற்பட்டவளாய்க்‌ காண்பித்‌அக்கொ 
ண்டு நல்ல ஈல்ல சொக்கு பொடிக 
ளைத்‌ அவி மயக்குகிறாள்‌ ! இதிலே 
ஆடவன்‌ எமாறிவிடுகிரான்‌. மனைவி 
யை ஓதுக்குகிறான்‌ ; இவளை ச்‌ தலையி 
ல்‌ தூக்கி வைத்துக்கொள்கிறான்‌ ! 
இது ஒரு விசித்திர மயக்கு! 


க 


கர்ப்பிணிகளிடம்‌ ஒரு மயக்கு 
இருக்றெத. அந்த மயக்கில்‌ அவர்க 
ளிடம்‌ எவரும்‌: உருக்கமும்‌ இரக்க 
மும்‌ வைத்து ஆதரவான வார்த்தை 
சொல்லி, அவளுக்கு எந்தக்‌ காலத்தி 
லும்‌ அருகிலிருந்த. உதவப்பண்ணி 
விடுறது, குழந்தைகள்‌ காட்டுற 
மயக்கு ஊர்‌ அறிந்த சங்கதி. குழர்‌ 
தைகளீடம்‌ உலகமே மயங்கிவிடு 
கிறது. அவர்கள்‌ கேட்டதெல்லாம்‌ 
கொடுத்‌. உணவு ஊட்டி அவர்களைப்‌ 
போஷிக்கும்படி. இர்த மயக்கு தாண்‌ 
டுகிறது, தன்னைத்‌ தான்‌ காக்கத்‌ 
திறனற்ற நிலையில்‌ இந்த மயக்கைக்‌ 
கடவுள்‌ அவர்களுக்கு உதவி யிருக்க 
ருர்போலும்‌! பிச்சைக்காரனின்‌ மயக்‌ 
இலும்‌ அவனிடம்‌ பிறர்‌ உருக இரங்‌ 
இப்‌ பிச்சை போடும்படியான ஒரு 
உள்தத்துவம்‌ மறைந்து நிற்கிறது ! 

க 

கடைக்காரன்‌ தன்‌ சாமான்களைச்‌ 
கடைமுன்பாகப்‌ பரப்பிவைத்துக்‌ 
காட்டுவதிலும்‌ ஒரு மயக்கு இருக்கி 
றது. அதம ற்றவர்களை வசீகரித்து 
அந்தக்‌ கடையில்‌ வியாபாரம்‌ கொள்‌ 
எச்‌ செய்கிறது ! உயர்ந்த ஸ்தரனங்க 
ளில்‌ வீ ற்றிறாப்போரின்‌ மயக்கால்‌ 


அமிர்த குணபோதினி 


[சுக்கிலனு... 


மற்றவர்‌ சள அவர்கட்கு உட்படுபவர்க 
ளாகி அவர்களின்‌ அதிகாரமும்‌ கொடி ்‌ 
கட்டிப்‌ பறக்கற! ஊரில்‌ பல கக்ஷி 
கள்‌ தோன்றுவதிலே அதற்குக்‌ கார 
ணமானவர்கள்‌ அந்தக்‌ ககஷிகளின்‌ 
மயக்கில்‌ தங்கள்‌ வயிற்றையும்‌ பணப்‌ 
பையையும்‌ நன்றாக நிரப்பிக்‌ கொள்‌ 
எச்‌ கூடுமானதாட, வெளியில்‌ மட்‌. 
டும்‌ பரோபகாரத்துவம்‌ பேச. வைக்க 
றது!. விரத நாள்‌ மயக்கிலே வீடு 
வாசல்‌ முழு.ம்‌ மெழுகிக்‌ . கோலம்‌ 
இடப்பட்டு சுத்தம்‌ செய்யப்படுவது 
மட்டுமன்றி, அவ்விரதத்தை யனுச 
ரிப்போரின்‌ உள்ளங்களும்‌ பரிசுத்தப்‌ 
பட்டு ஈல்‌ வழிக்குத்‌ இரும்புறெது ! 


குடும்பத்‌ தலைவனின்‌ மயக்கில்‌ 
அர்த வீடு ஒருவித ஒழுங்கும்‌ சீரும்‌ . 
கெளரவமுமாய்‌ நால்வர்‌ மதிக்க நன்‌ 
மணம்‌ கமழ்கிறது. அத்தலைவன்‌ 
கண்‌ மூடிவிட்டாலோ அச்துடன்‌ : 
யாவும்‌ பாழ்பட்டு அவன்‌ ஏற்படுத்திய: 
தம்‌ டப்‌ தாறுமாறாக 
றது! ஒரு கடையிலோ ஒரு உத்தி 
யோகத்திலோ அதன்‌ எஜமானனோ 
தலைமை அதிகாரியோ வந்த குந்தி 
விடும்போது 'அவனது மயக்கில்‌ 
ஏல்லா வேலையாட்களும்‌ ிப்பந்‌திக 
ளும்‌ சரிவரச்‌ காரியங்களைக்‌ கவ 
னித்து அச்சத்துடன்‌ ஈடக்கிறார்கள்‌, 
அத்தலைவன்‌ அங்கு இராதபோதோ 
யாவும்‌ கடாமுடா ஆன்று ! ஒரு 
விசேஷத்திற்குப்‌ பந்தல்‌ அலங்கரிப்‌ 
பதின்‌ மயக்கில்‌ அதைப்‌ பார்த்தவுட 
னே யாவருள்ளமும்‌ பேதமற்றுப்‌ 
பொருந்தி அந்த விசேஷத்தை 
நடத்துவிக்க ஒன்றுபட்டுப்‌ போய்‌ 
விடுகிறது! அந்தப்‌ பந்தல்‌ மயக்கு அவ்‌ 


“ எனக்குச்‌ செரிர்தமட்டில்‌ இக்கதையை எழுதியவர்‌ செய்தது வீண்‌ 
வேலை; அதை வாசிப்பதும்‌ வீண்‌ வேலையேயாம்‌ 2௮ல்‌ ஒரு. நாவலுக்கு 


ஒறாவர்‌ அபிப்பிராயம்‌ எழுதுறொர்‌, 


2 ஃ 
ம ஆச ஆ 


'ஆவணிமீ] 


விசேஷத்தை ஒரு மகத்துவச்‌ செய 
லாகவும்‌ பாவிக்க வைத்துவிடுகிறது! 
கச 

தாம்‌ பிறரிடம்‌ கஷ்டங்களைத்‌ 
தெரிவிச்துக்கொள்வதில்‌ ' அவர்கள்‌ 
எதிலும்‌ பட்டுக்கொள்ளா தவர்களா 
யிருந்தால்‌, அவர்கள்‌ உதவி செய்வார்‌ 
களென்ற மயக்கு விட்டுப்போறெது ; 
விலகியும்‌ அரப்‌ போகவைத்து விடு 
இறத. பிறர்‌ குணம்‌ கண்டறிய 
அவர்களின்‌ கருத்துக்‌ கிசைந்தமாதிரி 
நடந்து மயக்குவதில்‌ . : அவர்களின்‌ 
யதார்த்த தன்மை பளா பளாவென்று 
விளங்கிவிடுநறெது! கோயில்களிலே 
உற்சவ அலங்காரங்களின்‌ மயக்கு 
கெஞ்சிலே ஒரு புதிய பக்தியையும்‌ 
பக்குவத்தையும்‌ உண்டபெண்ணுகன்‌ 
றது! சுற்றத்தார்‌ கூழ்ம்‌ தகொண்டு 
மயக்குவதில்‌ தங்களின்‌ காரியத்தை 
யும்‌ வயிற்றையும்‌ ' சரிசெய்துகொள்க 
“றார்கள்‌! வேத உறவில்‌ பசப்பித்‌ 
தன்‌ கடம்ப மழ வதையும்‌ மற்றேரு 
விட்டில்‌ விட்டுத்‌ தன்‌ பாரத்தை அங்‌ 
து டுறக்கிவைத்துவிட்டுக்‌ கை கடிக்‌ 
காமல்‌ இலவசத்தில்‌ தின்று, அன்புக்‌ 
காகஅவ்வீட்டுக்காரனை அப்படி சூழ்ர்‌ 


அகொண்டு நிற்பதாக மயக்குறெ மயக்‌' 


கு மஹா பாசாங்கான பக்குவ மயக்கா 
கும்‌ ! இப்படி மயக்குதிறவர்கள்‌ தான்‌ 
ஒரு ஆபத்தான காலத்தில்‌ உதவாமல்‌ 
கை கழுவுவோராக இருப்பார்கள்‌, 
௮ல்லது அந்த சமயம்‌ ஏதேனும்‌ ஒரு 
. சச்சாவிட்டுக்‌ கொண்டு . அள்ளிப்‌ 
பிரிர்துவிடுபவர்களாக இருப்பார்கள்‌! 
“ee 

சுபாசுபங்கட்கு அழைக்காகிருர்‌ 
தும்‌ வலியவந்து பல நாள்‌ . குந்திக்‌ 
கொண்டு வயிறு நிரப்பித்‌ தாங்களும்‌ 
பந்துக்கள்‌; அறிமுகஸ்தர்களென்று 


மயக்கடா அப்பா மயக்கு ! 219 . 


காட்டுவதும்‌ ஒரு. மயக்கு! ஒவ்வொரு 
தடவைக்கும்‌. வரும்போதெல்லாம்‌ 
ஒன்றைச்‌ சுற்றிக்கொண்டு போகப்‌ 
பக்குவமாகத்‌ தடவுவது மற்றொரு 
மயக்கு! ££ அுப்படர்‌!: புறப்படூகறர்‌ 
களா ?? என்று உள்ளுக்குள்‌ திருப்தி 
பட்டுக்கொண்டு வெளிக்கு வெகு பிரி 
வாற்றாமையுடனே அனுப்ப மனமில்‌ 
லாமல்‌ அனுப்புவதுபோல்‌ நடிக்கிற 
தும்‌ ஒரு மயக்கு! தனக்கு எந்தச்‌ 
செலவும்‌ தொல்லையும்‌ நேராமல்‌ 


பார்த்‌ துக்கொண்டு, உனக்கு அய்யா 


போல்‌ இருக்கிறேன்‌. அண்ணன்‌ 
போல்‌ இருக்கிறேன்‌, அக்கா தங்கை 
போல்‌  இருக்கறேன்‌—போனவர்க 
ளுக்கு வருந்தாதே நான்‌ அதற்குப்‌ 
பதிலாக இரும்‌ அ அவர்களைப்போல்‌ 
நடக்கிறேன்‌ என்று பசப்புகிறதும்‌ 
ஒரு மயக்கு ! இந்த மயக்கிலே வெகு 
பேர்‌ ஏமாறிவிட்டுப்‌ பிறகு இந்தப்‌ 
பித்தளைக்‌ கட்டிகளைப்‌ பொன்‌ கட்டி 
களென்று வீணுக்கு மயங்கனோமே 
யென்று தெளிவதுமுண்டு ! 
ட 

சாரப்பிட்டுவிட்டுப்‌ போகறதற்கு 
ஏதாவது ஒரு பாசாங்குப்பேச்சு பேச 
விட்டுப்‌ போறதும்‌ ஒரு மயக்கு ! 
இந்தப்‌ பேச்சு ஒரு காசுக்கும்‌ பயன்‌ 
படாது, தலைப்பாகை -செ ராய்‌ 
முதலிய தடபுடல்‌ உடுப்புகளை யணி 
தல்‌ தாங்கள்‌ வேலையில்‌ அத்தனைக்‌ 
கட்டிக்காரர்கள்போலக்‌ காட்டிப்‌ 
பசப்புறெ ஒரு மயக்கு! ௮ச்சுக்கூடச்‌ 
இன்மயக்கோ மஹா பெரிய மயக்கு ! 
வெறும்‌ காதெத்‌தக்கும்‌, தன்‌ பெயர்‌ 
விலாஸம்‌ அச்சிட்ட காததெத்துக்கும்‌ 
வெகு பேதம்‌ காட்டி உலகனெரை 
மயக்குவிப்பது ஒரு அச்சிட்ட கா 
தம்‌ செய்றெ மயக்கு ! அர்த அச்சு 


ஒருவனுடைய மானத்தைச்‌ குலைப்பதற்காக அவனுக்குத்‌ தெரிர்தவர்க 
ளிடம்‌ போய்ச்‌ சொல்லிப்‌ பழிப்பதற்கு ரயில்‌ செலவு செய்துகொண்டுங்‌ 
கூடப்‌ புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌, கடையில்‌ வாரிக்கொள்வது என்னவோ [ 


280 


இல்லாத வெறுங்காததமோ மயக்குவ 
தில்லை! .. விளக்கு வெளிச்சத்தின்‌ 
மயக்கு மஞ்சளையும்‌ வெண்மையா 
கக்‌ காண்பித்துப்‌ பொய்‌ பசப்புகள்‌ 
செய்யுமான தால்‌ வியாபாரிகளும்‌, 
நாட்கக்கரரர்களும்‌ விளக்கு மயக்கில்‌ 
வெகு பணம்‌ வாருகிறார்கள்‌.! ஆடவர்‌ 
கள்‌ கற்பழிக்கும்‌ மயக்கு அது ஒரு 
“பெரிய புராணம்‌ தான்‌ ! அன்பாய்‌ 
உட்கார்ர்துகொண்டே ஒருவரின்‌ 
அந்தரங்கத்தை யெல்லாம்‌ ஆராய்ச்‌ 


தீறிறெஅம்‌ ஒரு தந்திரமான மயக்கு: 


தான்‌ ! இத்தகையோரை வீட்டிலும்‌ 
கடையிலும்‌ சேர்ப்பது என்றைக்கும்‌ 
ஆபத்தில்‌ மாட்டிக்கொள்ளவே வைக்‌ 
அவிடும்‌. இவ்லித வஞ்சக ஆராய்ச்சி 
கள்‌ பிறர்‌ வீட்டில்‌ செய்வது தன்‌ 
காரியக்குட்டிகளீன்‌ கபட வேலை ! 


எல்லாவற்றிலும்‌ பெரியது அர 


சன்‌ போடுகிற மயக்கு! அவர்‌ எங்‌ 


முதல்‌ 
தடவையில்‌ 
அநேகமாய்‌: இக்‌ 
இக்‌ கொள்வதில்லை. 


அமிர்த குணபோதினி 


(சு க்கில ஸ்ர 


கேயோ ஒரு பக்கம்‌ கடச, அவரது 
ஆணை அவரது ராஜ்ய மேழுவதும்‌ 
சென்று நடக்கிறது. இந்த ஒரு 
மயக்குச்‌ சங்க நியால்சாண்‌ அரசனைக்‌ 
கடவுளுக்கு அடுச்ச : ஸ்தானத்தில்‌ 
உயர்த்தி கடவுளின்‌ அணை செல்வது 
போல்‌ அரசனின்‌ ஆணையும்‌ செல்‌இற 
தென்று காட்டுகிறார்கள்‌, உச்தியோ 
கஸ்தனின்‌ அதிகாரம்‌ செல்வது அவ 
னது ராஜஉடையின்‌ மயக்கால்தான்‌! 
விபசாரக்‌ கள்வனின்‌ வணக்கமும்‌, 
அவன்‌ அடிச்சடி வீடு வந்து போடற 
உறவும்‌ அவன்‌ தன்‌ கருத்தை நிறை 
வேற்றிக்கொள்ள வீசுகிற ஒரு: மயக்‌ 
காகும்‌ ! மிகவும்‌ நமக்காக உழைப்ப 
தாய்‌ சிலர்‌ மயக்குவதும்‌ அவர்களின்‌! 
குறிப்பிட்ட ஏதோ ஒரு, சங்கதிக்சா 
கவே இருக்கும்‌! பிணியாளியைப்‌ 
பார்த்து வைத்தியன்‌ பரிதாபப்படுவ 
அம்‌ தனக்கு ஏற்பட்ட ஒரு புதிய வ 
ருமான லாபத்தை மற்றவர்கள்‌ கண்டு 
கொள்ளாதிருக்கும்படி .. . போடுற 
ஒரு மயக்கு வித்தைதான்‌ ! 
கட்சு 
இப்படியாக உலக மயக்கு. 

களை விகடன்‌ நெடுக ஆராய்ச்‌ 


வீபசாரமோ, மோசமோ, லஞ்ச 
மோ, இருட்டுச்‌ கணக்கோ, பண 
அபகரிப்போ ௧ ற்பழித்தலோ, 
ஏமாறச்‌ செய்வதோ, விஷமிடுவ்‌ 
தோ, படுகுழிபறிப்பதோ-— முதல்‌ 
தடவை செய்கையில்‌ கிறைவேறி 
வெளிக்கு வருவதில்லை. அதில்‌ 
உண்டான்‌ தைரியத்தால்‌ பிறகு 
அதையே அடுத்தடுத்துச்‌ செய்யும்‌ 
போது சான்‌ தப்பிச்துக்கொள்ளு 
ம்‌ துணிவு அதிகமா அர்த அஜா 
சீதிரதையில்‌ ; அகப்பட்டுச்கொள்கி 
றார்கள்‌! பின்‌, அடி, கொலை, சிரை! 


ததில்‌, புத்தியைக்‌ கலக்குவதி 


லும்‌, அறிவைக்‌ கெடுப்பதிலும்‌, : 
சுயகலவகையிலும்‌, கடைசி 
யாக அன்பில்‌ அழுர்‌ததலிலு 
மாக இர்த மயக்குகள்‌ இரும்‌ த 
கொண்டு, நன்மைக்கும்‌ 
தீமைக்கும்‌ ஏதுகரமாக 
உலகத்தை ஆட்டி வருறெ 
தென்றுசொல்லும்படியாகி றது! 
இரந்த மயக்குகளுக்கு மும்டி.வுராள்‌ 
உலகத்தை நாம்விடும்‌ நாள்தான்‌ 
போலிருக்கிறது. அப்படியா 
னால்‌ இர்த மயக்குகள்‌ ஒரு சரஞ்‌ 
சீவிகள்தான்‌ ! அதன்‌ வேலையும்‌ 
பெரிய மயக்குதான்‌.! ராம்‌! 
ராம்‌! சுபம்‌! கூ சுவாஹா [! 


எவர்கள்‌ ஸதா மற்றவர்கள்மீது 
கோளும்‌ புகாரும்‌ சொல்லிச்‌ சொந்த 
மனுஷ்யர்கள்போல்‌ ஈடிக்கிறார்களோ 
அவர்களை த்தான்‌ எஜமானனும்‌ வீட்‌ 
டுத்தலைவனும்‌ மெச்சிக்கொள்வார்க 
ளென்று விகட நாரதர்‌ விளம்புகிறார்‌! 


க 
கடைக்காரன்‌ தன்னிடம்‌ சாமான்‌ 
கள்‌ வாங்கவில்லை யென்றல்ல, தன்‌ 
னிடம்‌ அவர்கள்‌ ஏமாறவில்லையே 
யென்று தான்‌ அதிக கோபம்‌ கொள்‌ 
ஞூருனாம்‌! 
38 
0) 
ஒரு பக்கம்‌ லாபசங்கதி ஈடர்து 
கொண்டிருக்கையில்‌, மற்றொரு பக்‌ 
கம்‌ நெடுசாளாகவுள்ள பழய வரும்படி. 
யும்‌ போய்விடுறெ சங்கதி தொடரு 
இறதே அது ஏனென்று ஒருவர்‌ 
விகடனைக்‌ கேட்க, அத பரமசிவன்‌ 
படியளக்றெ விசித்திரம்‌ . என்று 
விடை விடுத்தானாம்‌ ! 
Ku 


ஒருவன்‌ பெரிய மவிதனுவதற்த 
அவனுக்கு உயிருக்குயிராயுள்ள பெரி 
யோர்களெல்லாம்‌ கண்மூடிவிட்டால்‌ 
தர்ன்‌, அவர்களின்‌ ஸ்தானத்தில்‌ 
இவன்‌ ஏறிக்கொண்டு பெரிய மனித 
னாகலாமென்‌ அ காலதேவதை விகட 
னிடம்‌ சொல்ல, இந்தப்‌ பெரிய 
பதவியைவிட எல்லோரையும்‌ கண்‌ 


கோர்ட்டுத்‌ 


அகட விகடம்‌ 


281 


ணுக்கெதிரில்‌ வைத்துக்கொண்டு 
சன்ன மனிதனாகவே வாழ்வது 
மேலென்று பதில்‌ கூதினாஞம்‌ ! 
சட்ட 

மற்றவர்கள்‌ எவ்வளவு ஒட்டினா 
லும்‌ தன்‌ நெஞ்ச ஒட்டிக்கொள்ளாத 
இடத்தில்‌ உதட்டுறவுதான்‌ ஊசலா 
டும்‌ என்று விகட சித்தாண்டி விவ 
ரிக்கறார்‌ ! 


விதவா விவாகத்திற்கு வந்து 
வாழ்த்திச்‌ செல்லுறெ பெரிய மனி . 
தர்கள்‌ நாளைக்கு அதன்‌ பயனாய்க்‌ 
குழந்தைகள்‌ பிறர்‌து கலியாணத்துச்‌ 
குக்‌ காத்து நின்றால்‌, அதற்கு வழி 
செய்து கட்டிக்‌ கொடுக்க முன்‌ வரு 
வார்களா அல்லது ஜாடையாய்‌ ஒதுங்‌ 
இக்கொள்வார்களாவென்று அவ்விசம்‌ 
மணம்‌ புரிய எண்ணுகிற ஒருவர்‌ 
முன்னதாக வினாவுகறார்‌ ! 

வலியச்‌ சென்று சரக்குகளை விற்‌ 
கப்போனால்‌ அதற்குக்‌ கால்வாசி விலை 
தான்‌ என்று கடைக்‌ தெருவு கூறு 
இறதாம்‌ ! 

க்க 

ஒரு காரியம்‌ தூர இருச்சையில்‌ 
எல்லோரும்‌ ஒன்றுகூடித்‌ அண்டி 
விடுவார்களாம்‌, அப்பால்‌ அந்தக்‌ 
காரிய மூட்டையைத்‌ அக்கிச்‌ சுமந்த 
பிறகு அந்தப்‌ பளுவைச்‌ ழே 
இறக்கவைப்பதற்குக்‌ கூட எவரும்‌ 
அகப்படமாட்டார்களாம்‌. எத்தனைக்‌ 
கடிதம்போட்டு அழைத்தாலும்‌ தலை 
மறைவாஃவிடுவார்களாம்‌, இவர்க 
ஊத்தான்‌ மிகவும்‌ வேண்டிய மனுஷ்‌ 
யர்களென்று உலகம்‌ ஈம்புறெதாம்‌ ! 

ம 


இர்ப்பு எத்‌, துணைக்‌ கம்பீரமான வாக்கியங்களால்‌ கூறப்பட்ட 


போதிலும்‌, சகதிக்காரரின்‌ சண்‌ தங்களுக்குச்‌ சா தசமா பாதகமா என்பதையே 


கவனிக்கும்‌, 
80 


282 


இவன்‌ ஒரு காரிய நினவுடனே 
அவனிடம்‌ குலாவி அவனுக்கு வெகு 
உதவிகள்‌ செய்வதாகச்‌ -சொல்ல, 
அவனும்‌ ஒரு காரிய நோக்குடன்‌ 
இவனுக்கு விரும்‌தகள்‌ செய்து உப 
சாரப்‌ பேச்சுகளாட, கடைசியில்‌ 
இரந்த இரு குள்ள ஈரிகளும்‌ ஒருவரை 
யொருவர்‌ வஞ்சிக்க முடியாமல்‌ தங்க 
ளின்‌ தந்‌ இரத்தில்‌ தாங்களே ஏமாறிப்‌ 
போய்‌ கைகடிக்க நரேருமாம்‌, 
அகப்பேய்‌ சித்தர்‌ பாடல்‌. 
்‌ 1 
சேல்வம்படைத்தவர்க்கே அகப்பேய்‌ 
சரம்‌ பேரம்‌ கிடைக்தம்‌ 
கல்வி படிக்காதே அகப்பேய்‌ 
. காசைக்‌ கொடுக்காதே. 


Hs. sfe sf ess Desf dss sas sds shes shah 
சநதாநேயர்களுககு ஓர்‌ அறிவிப்பு 

க 

ஐந்தாம்‌ வருஷ சித்திரைமாத ஆரம்பத்தி 
லிருந்து இதேமாதிரி பளபளப்புள்ள கிளேஸ்‌ 
காகிதத்தில்‌ நமது சஞ்சிகைகளை அச்சிட உத்தே 
அவ்விதம்‌ 
செலவு அதிகரிப்பதால்‌ நமது சந்தாநேயர்களால்‌ 
சில 


சித்திருக்கிறோம்‌. 
இயன்றவரையில்‌ 
சேர்த்துக்‌ கோடூத்து 
கோருகிறோம்‌. 


அ 


வியி2023202502 42ம்‌ dado shosds: do drs 


ஒருவரின்‌ - 
ஒருவரிடம்‌ என்ன சண்‌ை 


அர்த ஒருவ 


உதவி சேய்யும்படியாய்‌ 


அமிர்த குணபோதினி 


2 


வித்தரரமாக இன்னம்‌ அகப்பேய்‌ 
மேன்‌ மேலுத்‌ சேர்ப்பதல்லால்‌ 

சேத்தாலுங்‌ கைக்காசை அகப்பேய்‌ 
சிதற விட்டிடாதே, 

தேடிப்‌ போருளையேஃலாம்‌ ௮கப்பே 
தெரியாமல்‌ சேர்த்து வைத்து [ய்‌ 

காடிக்‌ கூழைக்‌ தடித்து அகப்பேய்‌ 
காலங்‌ கடத்திக்‌ கோள்ளே. 


4 
மோசத்‌. சேய்தாலும்‌ அகப்பேய்‌ 
முடிச்ச விழ்த்தாலும்‌ 
காசுவநம்‌ வமியே அகப்பேய்‌ 
கண்டூ நடந்து கோள்ளே. 
(தோடரும்‌.) 


! 


அச்சிட காகித 


புதிய சந்தாதார்களை 


கைக னர ுTு 


90 


க பதத த வையை வையை 
குமாரனை சுவீகாரம்‌ எடுத்துச்‌ கொண்டிருப்பவர்கள்‌ அந்த 
டயிட்டு விலகினாலும்‌, கடைசியில்‌ சொத்துக்கள்‌ 
ரின்‌ குமாரனுக்சே, அதாவது அவருக்கே தானே 1. 


(1938-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி.) 


ணை க்கை 


140, அணு மகா மேருவாமா ? 


அது எது? அணு எந்த நாளைக்கும்‌ அணுதான. அது மஹா மேரு 
எப்படியாகும்‌? அற்பத்தனத்திற்குப்‌ பெரிய புத்தி ஏது? அதிலும்‌ ஒரு லெ 
ருக்கு அற்பத்தன்மை இயற்கையிலேயே ஊறிப்போயிருக்கும்‌. இவர்கள்‌ தப்‌ 
பித்தவறி லெ சமயங்களில்‌ பெரிய புத்தியுடன்‌ ஈடந்து காட்டுவார்கள்‌, ஆயி 
னும்‌ இது வெகு ரேரத்துக்கு நில்லாத. மறுபடியும்‌ அவர்களின்‌ ஜென்ம புத்‌ 
தியான அற்பகுணத்தை விளக்கிவிடுவார்கள்‌, அவர்கள்‌ சற்று நேரத்துக்கு 
முன்பு பெருந்தன்மை யுள்ளவர்களாகக்‌ காண்பித்துக்‌ கொண்டதெல்லாம்‌ 
வெளி வேஷமாய்விடும்‌. இவர்களின்‌ அற்பத்தன்மை அடுத்த நிமிஷத்தில்‌ 
- தானே தெரிர்துபோய்‌ விடுவதால்‌ இவர்கள்‌ தங்களை உயரிய குணத்தோரா 
சுக்கொண்டு உலனெரை வெகுநேரம்‌ வரைக்கும்‌ மயக்கமுடியா ௮. இவர்களைப்‌ 
“ பிரமாதமாக நினைத்து மயங்கனோர்‌ வெகு அரிதத்திற்றுனே இவர்களின்‌ அற்‌ 
- பத்தன்மையைக்‌ கண்டு மனது கசந்துபோகும்படி யாிவிடும்‌, இரந்த அற்ப 
' புத்திக்காரர்களுக்குப்‌ பிறாது அவசரம்‌, ஆபத்து முதலிய எதுவும்‌ மனதில்‌ 
தைக்காது. தங்களின்‌ சொந்தக்‌ காரியமே கண்ணாகக்‌ கொள்வர்‌, தங்களை 
அவர்கள்‌ ஈம்பிவிட்டார்களென்பதை ஒருசிறிதும்‌ எண்ணார்‌, ஜென்மத்திலேயே 
அற்பகுணம்‌ படிந்து போயிறாக்கிற பெண்கள்‌ எவ்வளவு பெரிய இடத்தில்‌ 
வாழப்போனாலும்‌, அங்கும்‌ பெரியபுத்தி வராமல்‌ தங்களின்‌ அற்பத்தன த்தையே 
காண்பித்துக்‌ கொள்வார்கள்‌, கணவன்‌ எத்தனை அன்புள்ளவனாயினும்‌, கெளா 
". வஸ்தனான மணிதனாபினும்‌, அவனுக்குத்‌  தகு்தபடி நடந்துகொண்டு அவன்‌ 
மனத்தைக்‌ குளிரச்செய்ய இகத அற்பத்துக்குப்‌ பெரியபுத்தி உண்டாகமாட்‌ 
டாது. அங்கும்‌ கேவலமான விதமாக நடர்துகொண்டு அவன்‌ மனத்தைப்‌ 
புண்ணாக்கத்தான்‌ தெரிந்திருக்கும்‌. , இர்த அற்பத்தினிடம்‌ எவ்வளவு விஸ்வாச 
மாய்‌ ௩ட-்துகொண்டு ஆதரித்தாலும்‌, அந்த அருமை பெருமைகளை யுணர்வதற்‌ 
* இல்லாதபடி. அந்த அற்பத்தன்மை தடுத்துவிடுறெ.து. என்றைக்கும்‌ சின்ன 
புத்தி ன்னபுத்தியாகவே இருக்கும்‌. அற்பமாயெ அணு எந்தக்‌ காலத்துக்குமே 
 மஹாரமேரறா பர்வதமாகப்‌ போறதில்லை, ட 3 


ரயிவில்‌ ஒரு அன்னிய ஆடவனுக்கருசே போய்‌ உட்சார்ர்துகொண்டு 
தன்னரால்‌ இன்னொருத்தியையும்‌ உட்காரவை த்தவிட்டு “ ரயிலில்‌ நாணி 
யது எல்லாம்‌ போதும்‌ ; என்னத்திற்த இந்த்‌ வேஷம்‌ ?"' என்றாள்‌ ஓர்‌ 
இளவயதுள்ள '* % 4 ௬ * குல்த்தைச்சேர்ந்த மங்‌ கை, ்‌ 


1 


284 அமிர்த குணபோதினி 


141. ஆயிரம்‌ நக்ஷத்திரம்‌ கூடினாலும்‌ ஒரு சந்திரனாகுமா ? 


எப்படி ஆகும்‌ ? ௮௮ ஒரு காளும்‌ இல்லை, . பிரகாசத்தில்‌ சந்திரனுக்கு 
மூன்‌ ஈக்ஷத்திரங்களின்‌ ஒளி எவ்வளவோ அற்பமானவைகள்‌ என்ப அ யாருக்‌ 
குத்‌ தெரியாது ? ஆனாலும்‌, சந்‌ திரனில்லாத இரவில்‌ இர்த நக்ஷத்திரங்கள்‌ ஒரு 
சிறு ஒளிவிட்டுக்கொண்டு ' ஆகாயத்தை அலங்கரிப்ப தண்டு, என்ன அலங்‌ 
கரிப்பினு:ம்‌ எங்கும்‌ இருள்‌ கவ்வி கிற்குமல்லாமல்‌ வெளிச்சம்‌ சிறிதுமிராது, 
அதுபோல்‌ போய்விட்ட முதன்‌. மனைவிக்குப்‌ பத லாகப்பிறகு எத்தனை அற்பங்‌ 
கள்‌ மனைவிகளாக வந்து வாய்த்தாலும்‌ அர்த முதல்‌ மனைவியின்‌ மேன்மையான 
ஸ்தானத்தைப்‌ பி்தியவர்கள்‌ பெறார்‌. அவ்விதமே காலமாய்‌ விட்டவர்களின்‌ 
ஸ்தான த்அக்கு எத்தனைபேர்‌ வ5௮. சரிசெய்தாலும்‌, இந்த ஈக்ஷத்தங்களெல்‌ 
லாம்‌ அந்த மறைந்து போய்விட்ட ஒரு சந்திரனுக்கு இணையாகமாட்டார்கள்‌, 
இதிலிருக்கெற அற்பத்‌ தன்மையையும்‌ உலகம்‌ உட்னே தெரிக்‌ அகொண்டுவிடும்‌, 
அற்பத்‌ அக்கு இருக்கிற மதிப்பேதான்‌ இங்கும்‌ ஏற்படும்‌. அதற்கு உயர்வு இல்லை, 
142. பன்றிக்குட்டி யானையாமா? பன்றிக்குட்டிக்கு ஒருசந்தி ஏது? 
பன்றிக்குட்டி யானையைப்‌ போலவே நிறத்தில்‌ க௮ப்பாயிருப்பினும்‌, 
்‌ யானைக்குள்ள உயர்ந்த குணங்கள்‌ பன்றிக்குட்டிக்கு வருமா? பன்றி மலம்‌ 
முதலிய அசுத்தங்களை யுண்பதைவிட்டு சுகெமாய்‌ விரதம்‌ இருக்கப்‌ பரர்த்‌ 
தாலும்‌ இயற்கையிலேயே சாகபகூணியாய்‌ சுகொமாயுள்ள யானையின்‌ அர்‌ 
தீஸ்தைப்பெற முடியுமா? பன்றிக்குட்டியின்‌ அற்பகுணம்‌ எந்த நாளைக்கும்‌ 
அதைவிட்டுப்‌ போகாது, . இவ்விதமே சிற்லெ ஜாதிகளுக்குள்‌ சிற்‌ அற்ப - 
குணங்கள்‌ இயற்கையிலேயே அமைந்துள்ளன. அவற்றினின்றும்‌ விடுவித்துக்‌ 
கொண்டு எழுவதற்கு என்னதான்‌ முயற்ிப்பினும்‌, இயற்கையான அற்பகுண 
, மே அடிக்கடி. வந்து தலைகாட்டும்‌. பெறிய எண்ணங்களும்‌ சந்தைகளும்‌ 
கொண்ட பெரியவர்களுக்கு எந்த காளும்‌ பெரிய கம்பீரமான தன்மையே 
இருந்துவரும்‌, அற்பகுணங்களே ஸ்வபாவமாய்‌ அமைந்து விட்டவர்கள்‌ எவ்‌ 
வளவு பெரிய இடங்களிற்‌ கலர்து பழகினாலும்‌ வாழ்ந்தாலும்‌ அவர்களின்‌ 
ஜென்மகுணம்‌ மாறுவது கடினம்‌, 


148. எருமை கோமயம்‌ யக்ஞத்துக்‌ குதவுமா? 


பசுவுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து எருமை அற்பகுணமுடைய தென்று 
தீர்மானித்தவர்கள்‌ ஹிந்துக்களாயெ நாம்‌ மட்டும்மல்ல, அரேகராவர்‌, அப்படி 
அற்பமான எருமையின்‌ கோமயம்‌ யக்ஞத்துக்கு எப்படி ௨ தீவும்‌? ஸ்தூல 
மாய்ப்‌ பார்த்தால்‌ பசுவின்‌ கோமயத்தை ஒத்துத்தான்‌ எருமையதும்‌ இருக்‌ 
கும்‌, ஆனால்‌ அது அற்பம்‌, யக்ஞத்‌.துக்கு உதவாத யென்றதினால்‌ அற்பம்‌ 
என்றைக்கும்‌ அற்பம்‌ என்றபடி, இவ்விதமே ஒரு தந்தையின்‌ உயர்ந்த குண 
லைங்களைக்கண்டு அவரது மக்களும்‌ அப்படியே இருப்பார்களென்று எண்ணி 
விடக்கூடாது, எருமையின்‌ கோமயம்போல்‌ அந்த மக்கள்‌ அற்பர்களாய்‌ 
இருக்கலாம்‌. (தோடநம்‌,) 
சரித்திர. வாயிலாக--பல பகுத்தறிவில்லாத ஜக்துக்கள்‌ பச்சாத்தாபம்‌, 
இரக்கம்‌ முதலிய உயர்குணங்களைக்‌ காட்டியதாக ௮றிகிறோம்‌. அவைகளினும்‌ 
செடுகெட்டேோரராக சட்டைச்‌ தலைப்பாகை தரித்த. லர்‌ உள்ளார்‌. 


ரீ 


ஜப சென்ற மாதம்‌ a அ 


| | um | cmon | mcm {om om | 


“பாலாறய்‌ நேய்யாறய்ப்‌ 
போட்டவன்‌ தலைச்தப்‌ பாச்தப்‌ 
பீடிக்கிறது?? போலக்‌ கடவுள்‌ 

சென்ற மாதத்‌ 
இரு பெரியாரின்‌ தில்‌ செய்‌ விட்‌ 
அந்தியம்‌. டார்‌. . தனவை 
சிய ஸமூகத்‌ 
அள்‌ பிரதானஸ்தரான ஸ்ரீமான்‌ ஸர்‌. 
மு. 8. த, முத்தைய செட்டியார்‌ 
காலமானது ஒரு பரோபகாரியை 
இழக்சுதற்கு ஒப்பாகும்‌, இணி மற்‌ 
றொன்றான சென்னை ஸ்மால்‌ காஸ்‌ 
கோர்ட்‌ பிரதம ஜட்ஜ்‌ ஸ்ரீமான்‌ ஓ. 
தணிகாசலம்‌ செட்டியாரவர்களின்‌ 
மரணம்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சிக்கே அதன்‌ 
௮ரும்‌ பெரும்‌ தலைவருள்‌ ஒருவரை 
இழக்கச்‌ செய்துவிட்டது. உலகம்‌ 
காலியாகக்‌ கொண்டி ருக்கிறது, பழய 
மனிதர்கள்‌ மறைந்தவாறுள்ளார்‌. 
அவர்களின்‌ ஸ்தானத்தைப்‌ பூர்த்தி 
செய்யத்‌ தகுந்தவரைச்‌ காணோம்‌. 

“பாலான: நேத்சமேல்லாம்‌ 
பகையாக்கினான்‌ ?? என்பதாக குடும்‌ 
பத்துள்‌' நேர்ர்துவிடும்‌ சச்சரவுகள்‌ 


அஈந்தம்‌,இ 

= திலே சொ 

ஒரு பெண்ணால்‌ 55 ஸ்திரீ 
இரு குடும்பம்‌ பாழ்‌. ர நடத்‌ 
தை யுள்ள 


வளாய்‌ மற்றவர்‌ தன்னிடம்‌ நெருங்க 
இடம்‌ தந்து தன்‌ கணவனுக்கும்‌ 
மற்றவர்க்கும்‌ பகையை உண்டாக்கி 
விடுவது போன்ற குடும்பச்‌ சனியன்‌ 
வேறில்லை, பாலான நெஞ்சமும்‌ 
அங்கு பகையாடிவிடுகிறது. நீலித 
ஈல்லூரில்‌ அருணாஜலத்‌ தேவன்‌ தன்‌ 
மனைவியுடன்‌ தன்‌ சகோதான்‌ சோர 
நட்பு கொண்டிருந்தா னென்ன 
21-2-29-ல்‌ அவனைக்‌ குத்திக்கொன்‌ 


றதாய்த்‌ தீவாந்திர.. கை யடைக்‌ 
தான்‌.ஒரு பெண்‌ தன்‌ நெறி பிறழ்ர்த' 
ஒரு தன்மை குடும்பத்திற்கே ' நாசம்‌ 
விளை த்‌ தவிட்டு. சகோதரர்களுக்‌ 
குள்‌ ஸ்திரீ ஸம்சயங்கள்‌ மிகும்படியா 
ன ஸம்பவ்ங்கள்‌: நேர்வது அச்சகரம்‌. 
தட்ட 

““புநவத்தில்‌ பட்டால்‌ கரிக்தமா 
கண்ணிற்பட்டால்‌. கரிக்தமரா??? என்‌ 
அ டாக்கா சர்வகலாசாலையின்‌ உபசா 


லர்‌ ஏ 
ஒரு ன்ஸ்‌ 
கலாசாலத்‌ - தோ ஒன்‌ 
தலைவரின்‌: ' “சில்‌ கே 

க பித்த மா 
துவேஷம்‌. . ணவன்‌ வி 


ஷயத்தில்‌ யோசித்துப்‌ : பார்த்தார்‌. 
கண்ணில்பட்டால்தான்‌ கறிச்குமென்‌ 
அ அவருக்குத்‌ தெரிந்தது, அவ்வித 
மே கண்ணில்‌ படும்படியான வித 
மாய்‌ அந்த மாணவனான ஜனாப்‌ ௪, 
கே. ரஹிமானை சட்ட பரீஷைக்கு 
வராதவாறு தடுத்துவிட்டார்‌. அதன்‌ 
பின்‌ மாணவன்‌ அவர்மீது வழக்கு 
தொடர; முணி£ீப்‌ அந்த : மாணவ 
னைச்‌ சேர்த்துக்கொள்ளாமல்‌ பரீகைஷை 
ஈடத்தக்கூடாதென்று உத்திரவிட்‌ 
டார்‌. இதன்மேல்‌ உபசான்ஸலர்‌ 
அப்பீல்‌ செய்துகொள்ள, அதை அடி 
ஷனல்‌ ஜட்ஜ்‌ தள்ளிவிட்டு -—-ஒரு 
மாணவனை ஸர்வகலாசாலையிலிறாம்‌ த 
சாஸ்வதமாக விலகிவிட உபஸான்‌ 


ஸலருக்கு அதிகாரம்‌ இல்லை; அவ்வா 


ரான சிகை விதிப்பது அர்த மாண 
வனுக்கு அவன அ கல்வி சம்பந்தப்‌ 
பட்டமட்டில்‌ மரண தண்டனை விதி 
ப்பது போலாகும்‌'?--என்று: தமது 
தீர்ப்பில்‌ குறிப்பிட்டார்‌. கூடை. 
கூடையாக எவ்வளவோ கல்வி பெற்‌ 
றிருந்தும்‌ அவேஷ புத்தி ஒழியக்‌ 
காணோம்‌ ! என்னே மாந்தர்‌ நிலை | 


வை கிட 


கல்வியின்‌ உயாவு. 


கல்வியே ! மக்கடங்‌ கண்ணே ! புலவர்தஞ்‌ . 
சேல்வியே 1 மனத்தின்‌ சேவ்விய வுணவே 1 
நின்னோடூ பயிறன்‌ மன்னிய மாந்தர்‌ 

தமக்கும்‌ பிறர்க்குந்‌ தனிப்பே ரின்பங்‌ 

கரும்பயி றற்குக்‌ கைக்கூலி போலத்‌ 

தரும்போரு ளே 1 உயர்‌ தகைமுத்தி வித்தே! 
பரந்த பாரினும்‌ விரிந்த வானினும்‌ - 

எண்டிசை யின்கணும்‌ பண்டிசை போகிய 
பாவலர்‌ நூலினும்‌ பரிவுடன்‌ மேவி 

ஆவலின்‌ விளையாட்‌ டயர்தரு மங்காய்‌ ! 
கதுமேன நின்னைக்‌ கைப்பிடித்‌ தோர்தமக்‌ ' 
கேதுவுகன்‌ னாடே யெதுவுகல்‌ லூரே 

. ஆகவு மேன்கோ லநேகர்‌ 

ஊக மின்றிநா ளுலப்பவிட்‌ டனரே,. 1 
்‌ பரிதிமாற்‌ கலைஞர்‌, 
11 


தததமிழ மாது 


நந்தமிழ்‌ மாது முந்துறும்‌ பேற்றி 

யிழந்தா ளாத லினிநா மனைவரும்‌ 
விழைந்து செயும்பேரு வினையோன்‌ றுளது 
தரு௩ன்‌ முயற்சி திருவினை யாக்கும்‌ 


பவை 


A 2 க 


தாங்கள்‌ வரைர்த நூலைப்பற்றி எவ்வளவு லொடுத்துக்‌ கூறினும்‌; அதைப்‌ 
படி.த்தவருடைய அபிப்பிராயமே சவனிக்சத்தச்சதா யிருக்கும்‌, 


கவிதா. விலாஸம்‌ ் 287 


அண்டரா லாகா தாயினு முயற்சி 
கோண்டமெய்‌ வருத்தக்‌ கூலியே தரும்‌ 
ஒகுதமிழ்‌ மாதின்‌ கருவி லுதித்த 
நாமனை வோரு நம்மா லியன்ற 
தாமதைப்‌ புரித லன்றோ மேன்மை? 
பேற்றநா மனைவரு மூற்றிங்‌ கிருக்க 
கந்தமிழ்‌ மாது நொந்து தளர்ந்தோ 
ராதர வின்றிச்‌ சாதற்‌ பருவத்‌ 
திருப்பது கண்டும்‌ விருப்பமா யொன்றும்‌ 
விரைந்து புரியா திருந்திட லழகோ ?2 
தருமறை யீசன்‌ சமைந்து நமக்கு 
மிருகண்‌ படைத்த திதற்கே யன்றோ ? 
இக்கா னாமிருந்‌ தடுத்தா தரியமே 
லேக்கா லாதரித்‌ திடூவம்‌ £ இயம்புவர்‌ 
வடமோழி யீண்டுப்‌ படூம்பா டறிவம்‌ 
சேற்றார்‌ தமிழை யுற்றா ரேழுப்புவர்‌ ? 
தருண மிதுவேனக்‌ கருணைகர்ந்‌ தேனு 
நந்தமிழ்‌ மாதைச்‌ சிந்தையா னினைந்து 
போற்றத்‌ தருகிற்‌ றோற்றுயிர்‌ பிரிந்து 
வருந்திய பின்னர்‌: மருத்துவற்‌ கோணர்ந்த 
்‌ கதையாய்‌ முடியும்‌ ; இதில்வரும்‌ பழியோ 
௩ம்பா லணுகும்‌ ; அன்பா யிருந்த 
தாயினைச்‌ சிறிது மேயெண்‌ ணாது 
தளர்தலைக்‌ கண்டும்‌ வளர்தரு மைந்த 
ரடூத்தோரு கவலை யெடூக்கா தோய்ந்தன 
ரேன்றே யுலகோ ரிசைக்கி னலமோ ? 
இன்றே முதலா யியற்றுவ நம்மால்‌ 
லாவதை நமக்குத்‌ தேவனுக்‌ தணைசேய்வர்‌ 
வேதனை யடுத்து மிகுந்தா யோங்கலைக்‌ - 
காதலாய்‌ நோக்காக்‌ கண்ணா லேன்பயன்‌ ? 
தனங்கொடுத்‌ தூட்டிய தாயின்‌ புகழைத்‌ 
தினமுங்‌ கேளாச்‌ சேவியா லேன்பயன்‌ ? 
கருதருஞ்‌ சங்கங்‌ கண்டதாய்‌ பாலி | 
னொருமுயல்‌ வில்லா வுடலா லேன்பயன்‌ ? 
உற்றநங்‌ கலையாற்‌ பெற்றதோ வேன்னா 
மெனுந்தமிழ்த்‌ .தாய்ப்பேய ரினிமை யன்றோ ஏ. 
A ்‌ உ ஆ க ரண்ணை அண்‌ | 


288 அமிர்த குணபோதினி 


11] 
தமக்கையின்‌ பிரிவு. 
1 
எனைநீ தனித்து விடவே நினைத்த 
தேனையோ ? வழுத்தி ; பெரியோய்‌? 
அனமே நினைக்கெள்‌ ளளவும்பி ழைத்த 
தறியே னிரக்க மிலையோ ? 
உனைகான்‌ வேறுத்தே னேனரீ நினைக்கி 
னுயீரே விடூப்ப னறிவாய்‌ ; | 
இனியா ரேனக்கு நலமே இயற்ற ? 
இதுவோ. தமக்கை இயல்பே 7 
ரு > 
தோடர்புடை இவ்‌ வுலகு௩னி துறக்துகறுக்‌ 
துளவனடித்‌ தூய நீழ 
லிடைவதியச்‌ சேன்றனைநீ என்றாலும்‌ 
நின்பிரிவால்‌ ஏங்கி ஏங்கிக்‌ 
கடல்மடைவிண்‌ டதுபோற்கண்‌ ணீர்‌உகுக்கும்‌ 
எம்மைஎலாம்‌ கண்டும்‌, எங்கள்‌ 
படமுடியாத்‌ துயரோழிய ஒருமொழியா 
யினும்‌ எமக்குப்‌ பகரோ ணாதோ? 
IV 
அன்பரின்‌.பிரிவு. 
விலையில்லா வேண்முத்தே விளங்குமெழிற்‌ சுந்தரனே 
கலையெல்லாம்‌ போருந்துகிற்குங்‌ கட்டழகார்‌ பெருமானே 
சிலையெல்லா முருக௩றக்‌ தீம்பாட லிசைப்பானே 
கொலையேல்லா நிகழ்த்துகின்ற கொடுங்கூறிற்‌ குடைந்தாயோ ? 


ரிரஜார நுகடலன்‌ 
எஸ்‌. ஜி, இராமாநஜலு நாயுடூ பத்திராசிரியர்‌. 


இது நாவல்கள்‌ நிறைந்த அறுபவக்‌ களஞ்சியமான இறந்த - 
மாதப்‌ பத்திரிகை 1904-ம்‌ வருஷ முதல்‌ 25-வருஷங்களாக 
நடைபெற்று வருனெறது. வெகு ருசிகரமான ௮.நுபவங்களுடன்‌ 
இலாக்கியமாயிருக்கும்‌. பக்கங்கள்‌ 32“ அமிர்‌ தகுண 
போதினி ” நேயர்கள்‌ அதன்‌ ஆசிரியர்‌ நடத்தும்‌ பழமையான இப்‌ 
பத்திரிகையையும்‌ ஆதரிப்பது அவசியம்‌. வருஷ சந்தா ரூபாய்‌ 1. 
ஓ? மானேஜர்‌, “£ பிரஜாநுகூலன்‌ ”” ஆபீஸ்‌, ஸ்ரீரங்கம்‌: 


எ ஏமிர்த குணபோதினி!! பீரஸ்‌, 802, சங்சசாலைத்‌ செரு, சென்னை, 


அ அடம்‌ 


